ராமகிருஷ்ண இண்டஸ்ட்ரியல்‌ இன்ஸ்டிடியூட்‌ 


(ஸ்ரீ ராமகிருஷ்ண குடில்‌) 
திருப்பராய்த்துறை ஒ.., திருச்சி Dt. 


“்‌ தமிழக அரசு விவசாய இலாகாவினரால்‌ அங்கீகரிக்கப்பெற்று, சிபார்சும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. பஞ்சாயத்து யூனியன்‌, கூட்டுறவு நில அடமான 
வங்கிகள்‌ மூலம்‌ அளிக்கப்படும்‌ கடன்‌ வசதிகளிலும்‌, புதிதாக வந்துள்ள அக்ரோ 
இன்டஸ்ட்ரீஸ்‌ கார்ப்பரேஷன்‌ கடன்களிலும்‌, குடில்‌ பம்பு செட்டுகளுக்கு முதல்‌ 
முக்கியத்துவம்‌ அளிக்க அரசு சிபார்சு செய்திருக்கிறது.” 


ச 2 பங்குனி மாதம்‌ “12 தி 
ஆண்டு : 94 3 ்‌ மார்ச்‌ 1969 ரக இதழ்‌ ய 9 
1. தலையங்கம்‌ _ பத்திராதிபர்‌ . 81 
2. DEAR READER = M. S. Nadar 81 
3. கதைவிடுகவிதை — 82 - 
4. ஜீவயோகம்‌ ல 82 
5. பாரதி பாராட்டிய மூவர்‌ பண்டித வித்வான்‌ தி, வே. கோபாலய்யர்‌ 83 
6. தஞ்சாவூர்‌ நெல்லை .. — I ்‌ 8/7 
7. உமாரின்‌ வினாக்கள்‌ _ சாலை இளந்திரையன்‌ 89 
8. நசிகேதன்‌ _ அம்ருத, ஏ. எஸ்‌. ராகவன்‌ 93 
9. காந்தியும்‌ மாணவர்களும்‌ — 96 
10. வி. கிருஷ்ணசாமி அய்யர்‌ _ கி. சந்திர சேகரன்‌ 99 
11. என்‌ தந்தை _ ந. சகுந்தலா பாரதி 102 
| 12. கிழட்டு சமையற்காரன்‌  ' _ காசிம்‌ சுல்தான்‌ 107 
| 13. சீர்திருத்தம்‌ - கவிதை 110 
\ 14. MAN AND BEAST — K. Natarajan 111 
A 15. PROSE PETALS த — Amaryllis 112 
16. குருவிக்கூடு _ திருலோக சீதாராம்‌ 114 
17. THE PALLET OF PHEASANTS — T. N. Ramachandran 114 
18. இளவேனில்‌ _ கவிதை 118 
ஆசிரியர்‌ குழு : 
ர திரு. திருலோக சீதாராம்‌ - பத்திராதிபர்‌ 
i . 99 1 N. ராமச்சந்திரன்‌, B.Com. B.L. 
ஸ்‌ உட நீ. கந்தசாமி பிள்ளை x 


ு M.S. நாடார்‌, M.A. 


, A. 5. ராகவன்‌ 


ஆண்டுக்‌ கட்டணம்‌ ர. 10 
அலுவலகம்‌ : 2-A, கோட்டை ஸ்டேஷன்‌ ரோடு, திருச்சி-2. (தொலைபேசி : 4848) 
மேல்‌ அட்டை : டாக்டர்‌ 5. ராதாகிருஷ்னன்‌ 


ல்ல ட வ்கி 


உவப்ப பப்ப பப பபப பப்ப ப்ப பப்பட்‌ x | mem 


சலவைக்கு சிறந்தது உங்கள்‌ 


சூரியன்‌! 


சோப்‌ 


்‌ குடும்ப நண்பன்‌ 


அந்தியாவர்‌ கோ 


oo COUPQUNDED ASAPOETIDA 


கூட்டுப்‌ பெருங்காயம்‌ 


LILI LIR ALLIES) 
177720 | பட்ட டப படட படப்‌ 


3: குமரன்‌ சோப்‌ ஒர்க்ஸ்‌, அங்கள்‌ நாவே நற்சான்று 
= ஈரோடு. ப்‌ 

E நந்தி: சோப்‌ போன்‌: 188 ஒ,B. No 44 லால்ஜீகோது ட (கோ 

உ Kumaran Soap Works, Frode, i | கும்பகோணம்‌ I 
5 சேல்ஸ்‌ டிப்போ: கோயம்புத்தூர்‌ - கரூர்‌. ட ௮H. 0. பம்பாய்‌ 

னன்ன 3525202033253 22325525209 பட்ட ண்ட நோக்கமாக 
ன னக கல த ஸ்ள்ன்ள்ஸ்‌ள்ள்ற்ளோ்ற்ள்்ற்ற்ற்ள்ள்‌ WEN க 


SWAMI MOTOR TRANSPORT } 
PRIVATE LID. 


THANJAVUR. 


அழகிய அச்சு வேலைகளுக்கு 
| தகுந்த இடம்‌ 


* 


FLEET OPERATORS, 


ந்‌ 8 யவர்‌ 


Contractors - Southern Railway 
Out - Agencies & Mail. 


| 


நியூஸ்‌ 
சிவா பிரிண்டர்ஸ்‌ 


Branch Offices :— 


THIRUVAIYARU, KUMBAKONAM, 
TIRUKATTUPALLI, LOWER-ANICUT, 
KORADACHERI, TIRUTURAIPOONDI, 
GRAND ANICUT, NAGORE, 
KAVERIPOOMPATTINAM. 


தக நக ௬௬ க்க்ககக்க்க்ககைக்கக்கள்‌ச 


2-A, கோட்டை ஸ்டேஷன்‌ ரோடு 
திருச்சிராப்பள்ளி- 2. 


நக்க ல்‌ நக்‌ நக்கல்‌ Sokkokiokkiok kit k ந்த கற்கக்‌ 


ARAN AAEM AAER NARA 


ப்ச்‌ 


{ 


ii 
மாணவர்‌ பண்பு 


(ூடந்தையில்‌ மாணவர்கள்‌ முயன்று கோயில்‌ ரதத்தைச்‌ 
செப்பனிட்டுத்‌ திருப்பணி செய்கிறார்கள்‌. சென்னையில்‌ . மாணவர்கள்‌ 
சேர்ந்து அழகான பத்திரிகை நடத்துகிறார்கள்‌. கல்விப்‌ பயிற்சியை 
மறந்து அரசியல்கிளர்ச்சிகளிலும்‌ கலவரங்களிலும்‌ மாணவர்களைத்‌ 
திசை திருப்பி வருகின்ற இந்தநாளில்‌, மாணவர்கள்‌ நற்பண்புடையவர்‌ 
களாகவே இருக்கிறார்கள்‌ என்று நமக்குக்‌ கிடைக்கும்‌ நல்ல செய்தி 
ஆறுதலாக இருக்கிறது. எதிர்காலப்‌ பிரஜைகள்‌ . எப்படியும்‌: 
பிழைத்துக்‌ கொள்வார்கள்‌ என்பதற்கு நல்ல சான்று கிடைத்திருக்‌ 
கிறது. நல்ல வழியில்‌ பிள்ளைகளுக்கு ஊச்கம்‌ தரவேண்டியது நம்‌ 


| இந்த இதழ்‌ 


மகாகவி பாரதியாரின்‌ இரண்டாவது புதல்வி சகுந்தலா பாரதி 
என்‌ தந்தையார்‌ என்ற தலைப்பில்‌ தொடர்ந்து எழுதத்‌ தொடங்கி 
யிருக்கிறார்‌, விடுதலைப்‌, போராட்ட காலத்தில்‌ தேசீயப்‌ பண்பை 
வளர்த்த உயர்நீதிபதி வி. கிருஷ்ணசாமி அய்யரைப்பற்றி அவரது 
குமாரர்‌ கி. சந்திரசேகரன்‌ எழுதிய அரிய குணசித்திரம்‌ இந்த இதழில்‌ 
வந்திருக்கிறது. ச 


ஆங்கிலப்‌ - பகுதியை வரவேற்றுள்ள தண்பர்களுக்கு நன்றி, 
குருவிக்‌ கூடு: ஆங்கிலப்‌ பெயர்ப்பின்‌ மூலம்‌ தமிழ்க்கவிதையை ருஷ்ய 


அன்பர்‌ ஒருவர்‌ அனுபவிப்பதாகத்‌ தகவல்‌ கிடைத்திருக்கிறது. 
அன்பர்கள்‌ மேலும்‌ சந்தாதார்களைச்‌ சேர்த்துக்கொடுத்து உதவ 


x 
Dear Reader 


Brunei forests seem an exotic setting for a South Indian gentleman. 


மாதவம்‌ சிறந்து மானிடம்‌ உயர்க. 


' வேண்டுகிறோம்‌: 


 K. Natarajan spent the best years of his life in North Borneo as an Engineer. 


This Jim Corbett of Borneo lights up the forest dim with his intutive 
understanding of the animal soul. 


The second ‘ Prose Petal’ gently floats down our pages from the 
facile fingers of Amaryllis. . 


‘The Pallet of Pheasants ? has evoked many enthusiastic approvals 
rem discerning readers. It is pleasant to know that a reader in Soviet 
Union eagerly follows the English rendering of Poet Trilokasitaram’s 


* Kuruvikkoodu ° 


கதைவிடுகவிதை- 


1. என்ன உறவு? 
என்மருங்‌ குற்றார்‌ தந்தை 
என்தந்தை மைந்தன்‌ ஆனால்‌ 
என்னுடன்‌ பிறந்தார்‌ இல்லை 
எனக்கொரு மகனும்‌ இல்லை 


கற்றவர்‌ ஆய்ந்து கண்டு 
கணக்கிதைச்‌ சரியாய்ப்‌ போட்டு 


உற்றவர்‌ அடியனேற்கு எவ்‌ 
உறன்முறை உடனே, சொல்வீர்‌. 


2. லாப நஷ்டம்‌ 
வராக னோர்‌ ஆறுபத்தில்‌ 


பேய்க்‌ காட்டுச்‌ சித்தர்‌ கூறப்‌ 
பனங்காட்டு நம்பி ஓலைப்படுத்தியது 


[ விடை அடுத்த இதழில்‌ ] 


3. எது அதிகம்‌ 


அரைப்பவுன்‌ நிறைத்த பெட்டி 
அன்புடன்‌ அனுஜன்‌ கொள்ள 
அரைப்பெட்டி முழுப்‌ பொன்னாக 
அண்ணனும்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌ 
பெட்டியில்‌ பேத மில்லை 
பெருநிதி பெற்றார்‌ யாரே 

அட்டியில்‌ லாமல்‌ சொன்னால்‌ 
அறிவாளி நீர்தான்‌ அய்யா. 


4. ஜோடி சேர்க்க 


கருப்புடன்‌ பழுப்பு வண்ணக்‌ 
காலணி ஆறு ஜோடி 


வாங்கிய பொருளை விற்றுப்‌ ந 
பெருகிய ஏழு பத்தைப்‌ இருப்பது இருட்ட றைக்குள்‌ 1 
பெட்டியில்‌ பூட்டி வைத்தேன்‌ எனக்கொரு ஜோடி வேண்டும்‌ 
மறித்தொரு பத்துக்‌ கூட்டி இடம்‌ வலம்‌ என்பவற்றை 
மற்றும்‌அப்‌ பொருளே வாங்கி இருட்டினில்‌ தடவிப்‌ பார்த்து 
குறிப்புடன்‌ தொண்ணூழற்‌ றுக்குக்‌ எடுத்துடன்‌ வெளியே வந்தால்‌ 
கொள்பவர்‌ தமக்கு விற்றேன்‌ இயல்புடன்‌ அமைய வேண்டும்‌ 
வாணிபம்‌ செய்து பெற்ற எத்துணை ஒற்றை வீதம்‌ 
வகைதெரிந்‌ துரைசெய்‌ வீரேல்‌ எடுத்திட வேண்டு மென்று 
ஆண்பிள்ளை நீர்தான்‌ ஆனால்‌ இத்ததி உரைப்பீ ராகில்‌ 
அரைநொடிக்‌ குள்சொல்‌ வீரா? இணையுமக்‌ கில்லை தானே. 
பேசிப்‌ பேசிப்‌ பெரும்பொழு துருட்டிப்‌ 
பேச்சறு மோனப்‌ பெருநிலை தழீஇப்பின்‌ 


ஜீவ பேசிப்‌ பேசிப்‌ பேதம்‌ பெருக்கிப்‌ 
பேச்சறு பிணக்கிற்‌ பேதைமை யாமோ ? 


நன்றும்‌ தீதும்‌ கடைந்தது நட்பு 


யோகம்‌ நலிவைத்‌ தாங்கி தயப்பது கற்பு 
ஒன்றுற அறிதல்‌ உறவே யாகும்‌ 
ஒன்றே யாகி இயங்குதல்‌ யோகம்‌ 


ஸ்ர 


4 


I வேண்டும்‌ 


பாரதி 


ஒரு நாட்டின்‌ செல்வங்கள்‌ குழந்தைகளே 
என்ற உயரியஎண்ணம்‌ வள்ளுவர்‌ உள்ளத்தே 
நிலைபெறுவதாயிற்று. ஆதலின்‌ பால்வேறுபாடு 
கருதாது. 


பெறுமவற்றுள்‌ யாமறிவதில்லை அறிவறிந்த 
மக்கட்‌ போரல்ல பிற 


என மக்கட்பேற்றை மேம்பட்ட செல்வமாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


உயிரினம்‌ பசியால்‌ வாடுதல்‌. கூடாது 
என்ற உயரிய கருத்தில்‌, 


* பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்த வற்றுள்‌ எல்லாம்‌ தலை ” 
என்ற அறத்தை வெளியிடுகிறார்‌. 


தமிழ்தாட்டில்‌ மூவேந்தரும்‌ குறுநில மன்‌ 
னர்களும்‌ மன வேறுபாடுகொண்டுபொருது 
தாமும்‌ வருந்திக்‌ குடிமக்களையும்‌ வருத்திய 
அக்காலத்தில்‌ உலகப்‌ பொது நூல்‌ எழுதி 
அதன்மூலம்‌ மன்னர்கள்‌ மக்கள்‌ ஆகியோர்‌ 
உள்ளத்தில்‌ ஒருமைப்பாட்டை வளர்க்கப்‌ பாடு 
படுகிறார்‌. 


ஒருவன்‌ ஒருத்‌ தியையே மணந்து வாழ்தல்‌ ! 
என்ற கருத்தை மனைவியைக்‌ . 
குறிக்கவரும்‌ இடங்களிலெல்லாம்‌ மனைவியர்‌ | 
என்ற பன்மைப்பொருள்‌ அமையப்பாடாது, : 
இல்லவள்‌, பிறன்‌ பொருளாள்‌, வளத்தக்‌ | 
காள்‌ என ஒருமையிலேயேகூறி வலியுறுத்து | 
கிறார்‌. 


கல்வியை அரசியலில்‌ கூறியபோதும்‌, 
“கண்ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌ முகத்‌ 
திரண்டு புண்ணுடையர்‌ கல்லாதவர்‌” *விலங்‌ 
கொடு மக்களனையர்‌ இலங்கு நூல்‌ கற்றாரோ 
டேனையவர்‌' என்றாற்போல இருபாலார்க்கும்‌ 
பொதுவான இன்றியமையாத பொருளாக 
அறிவுறுத்துகிறார்‌. 


உலக இயக்கத்திற்கு அன்பே காரணம்‌ 
என்பதை ... 


தொடர்‌ : 3 


பாராட்டிய மூவர்‌ 


-- பண்டித வித்வான்‌ தி. வே. கோபாலய்யர்‌ 


அன்பின்‌ வழிய துயிர்நில ௮. திலார்க்கு 
என்புதோல்‌ போர்த்த உடம்பு ” 


எனவும்‌ 
அன்பீனும்‌ ஆர்வ முடைமை அதுவீனும்‌ 
நண்பென்னும்‌ நாடாச்‌ சிறப்பு 
எனவும்‌ கூறி வலியுறுத்துகிறார்‌. 


வேற்றுமை தெரிந்த. நான்கு சாதிகளும்‌ 
நடையாடத்‌ தொடங்கிய சங்க காலத்தில்‌ 


| பிறப்பு ஒக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பு ஒல்லா” 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌ * 
எனத்‌ தொழில்‌ சிறப்புப்பற்றியே உயர்வு தாழ்வு 
களைக்‌ கற்பிக்கிறார்‌. 


தொழில்களுள்ளும்‌ கல்விச்‌ 


சிறப்பு 
எய்துதலே தலையாயது என்பதை 


* மேற்‌ பிறந்தா ராயினும்‌ கல்லாதார்‌ கீழ்ப்‌ பிறந்தும்‌ 
கற்றார்‌ அனைத்திலர்‌ மாடு * 
என்பதன்‌ மூலம்‌ விளக்குகிறார்‌. ஒருவன்‌ 


பெருமை பெறுதலும்‌ சிறுமையுறு தலும்‌ சாதி 
யானன்று தன்தொழிலினாலேயே என்பதை 


* பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டளைக்‌ கல்‌ * 


என்பதனால்‌ தெரிவித்து 


பிறப்பிறுல்‌ எவர்க்கும்‌ பெருமை வாராதப்பா 
சிறப்பு வேண்டுமெனின்‌ நல்லசெய்தை 0வண்டுமப்பா 


என்று குறிப்பிடுகிறார்‌. 


கல்வியறிவினும்‌ ஒழுக்க நலனே மேம்‌ 
பட்டது என்பதை 


84 


உ . 4. முறம்றினும்‌ ஒத்துக்‌ கொளலாகும்‌ பார்ப்பாள்‌ 
பிறப்பொழுக்கம்‌ ருன்றக்‌ கெடும்‌ 
என்பதனால்‌ தெரிவிக்கின்றார்‌. 
.... பிறருடைய நலன்‌ கருதி வாழும்‌ அரசன்‌ 
முதலில்‌ தன்னிடம்‌ குற்றம்‌ வாராமல்‌ தன்னைக்‌ 
காத்துக்கொள்ளல்வேண்டும்‌. 
மக்களின்‌ குற்றங்களை ஆராய்ந்து அரசியல்‌ 
। தடத்துதல்வேண்டும்‌ என்ற செய்திகளை 
செருக்கும்‌ சினமும்‌ சிறுமையு மில்லார்‌ 
பெருக்கம்‌ பெருமிதநீர்த்து 
இவறலும்‌ மாண்பிறந்த மானமும்‌ மாண 
உவகையும்‌ ஏதம்‌ இறைக்கு 
தன்‌ குற்றம்‌ நீக்கிப்‌ பிறர்‌ குற்றம்‌ காண்கிற்பீன்‌ 
என்‌ குற்றமாகும்‌ இறைக்கு 
ஓர்ந்து உண்ணோடாது இறை புரிந்து யார்‌ மாட்டும்‌ 
தேர்ந்து செய்வ: தே முறை 
என்ற குறட்பாக்களால்‌ தெளிவுறுத்துகிறார்‌. 


வ்வாறு சங்க காலத்தில்‌ புரட்சி மனப்‌.” 
(என்ற தொல்காப்பியப்‌ பகுதியால்‌ புலனாகிறது. 


பான்‌ மைகொண்டு உலக நலன்‌ கருதித்‌ தெய்வ 
வழிபாட்டில்‌ ஒருமைகண்டு கல்விச்‌ சிரப்பை 
எடுத்தோதி, அசனினும்‌ ஒழுக்கத்திற்கு 
உயரிடம்‌: கொடுத்து, ஒழுக்கச்‌ சிதைவான 
பரத்தையர்‌ தொடர்பு, கட்குடித்தல்‌, சூதாடல்‌ 
முதலியவற்றைக்கடிந்து, சாதிபற்றிய வேறு 
பாட்டைக்களைந்து தொழிற்‌ சிறப்பிற்கே உயர்‌ 
வளித்து மக்களே நாட்டின்‌ செல்வங்கள்‌ 
என்பதை வலியுறுத்தி, அரசனுடைய பொறுப்‌ 
புக்களை விளக்கிச்‌ சொல்லும்‌ வள்ளுவர்‌ பாரதி 
யின்‌ உள்ளத்தில்‌ இடம்‌ பெற்றதில்‌ வியப்‌ 
பில்லை. 
ஆனால்‌, வள்ளுவர்‌ காலத்தில்‌ நாட்டுப்‌ 
பற்று, மொழிப்பற்று இவற்றைப்‌ பேசவேண்‌ 
டிய வாய்ப்பு ஏற்படவில்லை. தனிப்பட்டமுறை 
யில்‌, கட்டாயக்கல்வியையும்‌ பெண்‌ கல்வியை 
யும்‌. நாட்டிற்கு வலியுறுத்தாமையாலும்‌, 
- ஒருவன்‌ ஒருத்தியையே மணத்தல்வேண்டும்‌ 
என்று ஆணையிடாததாலும்‌, அரசன்‌ குடி 
மக்களுக்காகவே . வாழும்‌ ஒருகுடிமகன்‌ என்ற 
கருத்தை வெளியிடாததாலும்‌, பெண்ணைப்‌ 
பிறன்‌ பொருளாள்‌ என்று குறிப்பிட்டதாலும்‌, 
பெண்‌ வழிச்சேரல்‌ கூடாது என்றதனாலும்‌, 
ஏனைய பல உயரிய கருத்துக்களையும்‌ வழங்கிய 
வள்ளுவனார்‌ பாரதியாரின்‌ உள்ளத்தில்‌ இரண்‌ 
டாம்‌ இடமே பெற்றார்‌ என்பது உய்த்துணரத்‌ 
தக்கது. 
வள்ளுவர்‌ உலகக்கவிஞராக விளங்கிய 
தால்‌ நாட்டிடை ஒற்றுமை, நாட்டுப்பற்று, 
தாய்மொழிப்பற்று முத லிய செய்திகளைத்‌ 
தம்‌ நூலில்‌ குறிப்பிடும்‌ வாய்ப்பினைப்பெற்றார்‌ 
அல்லர்‌ என்பதம்‌ உளங்கொளத்தக்கது.. 


என்ற பெருநோக்கம்கொண்டவன்‌ 


பிறகே குடி. 


ச . 
சொற்களுக்கு 


௪ இன்மையே 


சிவாஜி 


இனி, இளங்கோவடிகள்பற்றி நோக்கு 
வோம்‌. க 


பெண்ணினம்‌ முன்னேறல்வேண்டும்‌ 
பாரதி. 
ஆண்களைப்போலவே பெண்களுக்கும்‌ தனி 
எண்ணமும்‌ தனித்தகுதியும்‌ உண்டு என்பதை 
வலியுறுத்தியவன்‌ பாரதி. வள்ளுவனார்‌ அந்‌ 
நிலையில்‌ பின்‌ தங்கியவர்‌ ஆவர்‌. பெண்ணைப்‌ 
பிறன்‌ பொருளாள்‌ எனவும்‌, பெண்வழிச்சேறல்‌ 
கீழ்மை எனவும்‌ வற்புறுத்திச்சென்ற வள்ளுவர்‌ 


காலத்தை ஒட்டித்‌ தோன்றியவர்‌ இளங்கோ . 


வடிகள்‌. 


சங்க காலம்‌ தமிழ்‌ மக்களின்‌ பொற்காலம்‌ 
எனினும்‌ அக்காலத்தில்‌ மகளிர்‌ கல்வியும்‌ 
உரிமையும்‌ திரம்பியவராக இல்லை என்பதே 
உண்மையான கூற்று. புலவன்‌, கவிஞன்‌ என்ற 
ஏற்ற பெண்பரற்செரல்‌ தமிழில்‌ 
இக்கருத்தை வலியுறுத்தும்‌. 
பெண்ணினத்தின்‌ தொழில்‌ கணவர்க்குக்‌ 
குற்றேவல்‌ செய்தலே என்ற செய்தி 


உ வழியடு$கிழமை அலட்டு இயலான 


மேலும்‌ பெண்ணினத்தைக்‌ குழந்தை நிலை 
யிலும்‌ ஒருபடி குறைவாகவே இலக்கியம்‌ 
கடைக்கணித்தள்ளது. : பொதுவாகக்‌ குழந்‌ 
தைகளைக்‌ குறிக்கும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ 


7 அஸ்‌ என்ற ஆண்மக்கள்‌ பெயரே காணக்‌ 


கிடக்கிறது. 
மையல்‌ கொண்ட ஏமமில்‌ இருக்கையர்‌ 


¥ புதல்வர்க்குப்‌ பூங்கண்‌ முத்தி” புறம்‌ 
ந்நையர்க்கு அருள்‌ வந்தன வால்‌ 

* புதல்வர்தம்‌ மழலை புறம்‌ 

, /தநென்புலவாழ்நருக்கு அருங்கடன்‌ இறுக்கும்‌ 

* பொன்போற்‌ புதல்வர்ப்பெருஅதீரும்‌ புறம்‌ 


) யாவரும்‌ விழையும்‌ பொலந்தொடிய்‌ புதல்வன்‌ 


_ அகம்‌ 
v சிறுவர்ப்‌ பயந்த செம்மலோர்‌ அகம்‌ 
ந்‌ செவிலி கை என்‌ சிறுவளை நோக்கி அகம்‌ 


ம்‌ 


'புதல்வர்ப்‌ பயந்த புனிறு தீர 
வளமனை மகளிர்‌ குள நீர்‌ அுயர--மதுரைக்கா ஞ்சி 
! தளர்பூண்‌ புதல்வரொடு கிலுகிலி ஆடும்‌ 
- சிறுபாண்‌ 


“அடைமழை ஆயிநழ்ப்‌ போதுயபோல்‌ கொண்ட 


“| குடை நீழல்‌ தோன்றும்‌ என்‌ சிறுவன்‌ கலி 
்‌ புதல்வன்‌ நாய்‌ அவன்பூறங்‌ ்‌ 
/ தவையினளே _ ஐங்குறுநூறு. 


ad 


5 


A> 


பாரதிபாராட்டிய மூவர்‌ 


'இளந்துணைப்‌' புதல்வரின்‌ வ 
முதியர்ப்‌ பேணி - பதிற்றுப்‌ பத்து 
அம்மட்டோடு அமையாமல்‌, ஆடவர்‌ பெய தீ 
ரைச்‌ சுட்டிப்பாடல்கள்‌ பல பாடப்பட்டபோதி* : 
லும்‌, பெண்‌ மக்களுள்‌ ஒருத்தி பெயராலும்‌ ! ப்‌ 
தனியாக ஒரு பாடல்கூடப்‌ பாடப்பெறாத 1 
காலம்‌ சங்க காலம்‌. அரசனைப்பற்றிப்‌ பல 
அடிகள்‌ பாடப்படும்‌ பாடல்களில்‌. அரசியின்‌ 
தொடர்பு வந்தும்‌ அவள்‌ இயற்பெயர்‌ இடம்‌ 
பெற்றிலது, 
*செயீர்நீர்‌ கற்பின்‌ சேயிழை புறம்‌ 
சடுருங்கீரோதி கொடுங்க பதிற்றுப்‌ பத்து 


த அமர்த்த நாக்கின்‌ சுடர்‌ 
“| நுதல்‌ அளச நடை பதிற்றுப்பத்து 


இப்படிப்‌ பெண்ணினம்‌ இலக்கியத்தில்‌ : 
உரிய இடம்‌ வழங்கப்‌ பெறாத காலத்தில்‌ 
பெண்ணினத்தின்‌ பெருமைக்குக்‌ காப்பியம்‌ : 
பரடவந்த பெருங்கவி மன்னர்‌ துறவு 
எய்திய இளங்கோ வடிகளாவர்‌. 


.. 


காப்பியம்‌ என்பது தன்னிகரில்லாத்‌ தலைவனை 
உடையதாதல்‌ வேண்டும்‌ என்பது அடிகளார்‌ 5 
அறியாத தன்று. சிலப்பதிகாரத்துத்‌ தலைவ 83 


அவன்‌, 


£ தநக்‌ களிறு அடக்கிய கருணைமறவன்‌ ' 
* நல்லாற்றுப்‌ படுந்த செல்லாச்‌ செல்வன்‌ ” 
பல்லாண்டு புரந்த இல்லோர்‌ செம்மல்‌ ' 
மண்டேதய்ந்த புகழிறுன்‌ 
கண்டேத்நும்‌ செவ்வேள்‌ போன்றவன்‌ 
ஆயர்பாடியில்‌ அசோதை பெற்றெடுந்த 
பூவைப்புது மலர்‌ வண்ணனை ஒத்தவன்‌. 


i 


அவன்‌ இயற்‌ பெயரை உள்ளவாறு சுட்டவும்‌ 
அவன்‌ சிறப்புக்‌ காரணமாகக்‌ கூறிய அடி 
களார்‌ கோபாலன்‌ என்று, அவனை விளம்பாது 
கோவலன்‌ என்று சற்றுத்‌ திரித்தே குறிப்பிடு 
வாரானார்‌. அத்தகைய மேம்பாடுடைய கோவ 
லனைக்‌ காப்பியத்‌ தலைவனாகக்‌ கொள்ளாது, 
பெண்ணினத்தின்‌ பெருமையைப்‌ பறைசாற்று 
வதற்கென்றே கண்ணகியைக்‌ காப்பியத்தலை/ ந 
வியாகக்‌ கொண்டார்‌. wi 


[1 | பபப TTI பப டடபட்டடடடபட்டா டடடடட்ட்ட்டட்ட்ட்டப 


தொடக்கத்திலேயே அவளுந்தான்‌ 


6பாதிலார்‌ திருளிறுன்‌ புகழுடை வடிவென்றும்‌ 
தீதிலா வடமீனின்‌ நிறமிவள்‌ திற மென்றும்‌ 
மாதரார்‌ தொழுதேத்த வயங்கிய பெருங்ருணத்துக்‌ 
காதலாள்‌ பெயர்மன்னும்‌ கண்ணகி என்பாள்‌ மன்னே 


கரூர்‌ பண்டிட்‌ 


“்‌ சக்தி சஞ்சீவி ?” 


குழந்தைகளின்‌ 


85 
228 222223232323 352251 88 153521 888851 188811 
பி. எஸ்‌. ராமசர் மாவின்‌ 


ஈரல்‌ குலைக்கட்டிகளுக்கு 5s 


சிறந்த மருந்து 1 
எமதுவைத்தியரின்‌ மாதாந்திர சுற்றுப்பிரயாணம்‌ ப்‌] 
வழக்கம்போல்‌ நடந்துவருகிறது, - - 5 
தங்குமிடங்கள்‌, தேதி, நேரம்‌ வழக்கம்போல்‌ 3 
_ எல்லா வியாதிகளுக்கும்‌ -- க 


ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சைகள்‌ அளிக்கப்படும்‌. 3 


நவரக்கிழி, 


முதலிய மலையாள சிகிச்சைகளும்‌ 
நல்ல முறையில்‌ அளிக்கப்படும்‌. 


- குழந்தைகளுக்கு - ப] 


தாமரை, பிழிச்சல்‌ : 


கட்டி வராமல்‌ தடுக்கவும்‌, கக்குவான்‌ 3 
இருமலை குணப்படுத்தவும்‌, ஆபரேஷனில்‌ ஃ 


லாமல்‌ எங்க 


இ 


ளிடம்‌ ஸ்பெஷல்‌ மருந்துகள்‌ 3 


ருக்கின்‌ றன. 


விபரங்களுக்கு எழுதவும்‌. 53 
ஸர்சக்தி விலாஸ்‌ லைந்தியசாலி2 


கரூர்‌ (திருச்சி ஜில்லா) போன்‌: 87: 33 


நிளை: 9க,டவுன்‌ ஹைஸ்கூல்‌ ரோடு, கும்பகோணம்‌. $$ 


னான கோவலனும்‌ மிக மேம்பாடுற்றவன்‌. ட பப 1173] 


பட்டுச்‌ பச 
நூல்‌, 


P.R.N. (ஜவுளி) ! 


$2 


ல்கள்‌, சோளிகள்‌, . $ 
பம்பர்‌ சேலைகள்‌, = 


பாவாடைத்‌ துண்டுகள்‌ ்‌ 
எல்லாம்‌ நாகரீகமான பல எண்ணங்களில்‌ 8 
கிடைக்கும்‌ ஒரே இடம்‌ 33 


ம. மி. நாரா 


ஜவுளி வியாபாரம்‌, 
494, பெரியகடைவீ தி, 
திருச்சிரா ப்பள்ளிஃ8ி, 


(த. 


மபத்லால்‌, அரவிண்ட்‌ காலிகோ, குவாலியர்‌, சக்தி 


யணசாமி அய்யர்‌ 


பெ.நெ. 401) 


32825822212121212321218 


முதலிய மில்‌ துணிகளும்‌ பல ரகங்களில்‌ 3 


எப்பொழுதும்‌ 
டெரிலின்‌ சூ 


வாங்கத்தகுந்தவை ! 


எங்களிடம்‌ கிடைக்கும்‌. 83 
ட்டிங்கள்‌ எங்களிடமே 


Phone: 4026 & 4285 3 
வலம வவ வை வையை க லை 


இந்த நாட்டில்‌ நாம்‌ ஜனதாய 
கத்துக்காக இருக்கின்றோம்‌, 
தன்னுரிமைத்‌  தனியாணை 
பெற்ற இந்தியாவுக்காக இருக்‌ 
கின்றோம்‌. ஜனநாயக கொள்‌ 
கைக்கு -- அரசியல்‌ ஜனநாய 
கத்தை மட்டுமல்ல, பொருளி 
யல்‌ ஜனநாயகத்தையும்‌ குறிக்‌ 
கும்‌ உண்மையான, அடிப்‌ 
படையான ஜனநாயகக்கொள்‌ 
கைக்கு - மாறுபட்டதையெல்‌ 
லாம்‌ நாம்‌ எத்ர்க்கவே வேண்‌ 
டும்‌. வேறு எந்தக்‌ கொள்கை 
யும்‌, வேறு எந்தச்‌ செயல்‌ 
முறையும்‌ இங்கே தீணிக்கப்‌ 
படுவதை நாம்‌ எதிர்ப்போம்‌. 


என்று தெய்வத்தைக்‌ குணத்தால்‌ அறிமுகம்‌ 
செய்வது போலக்‌ சண்ணகியைப்‌ பெருங்‌ 
குணத்தால்‌ நமக்கு அறிமுகம்‌ செய்கிறார்‌. மக 
சரிர்‌ மனம்போல வேறுபடும்‌' என்ற வள்ளுவர்‌ 


¥ கருத்தைப்‌ புறக்கணீப்பார போன்று, கண்ணகி: 


ஈயை மாசறு பொன்னே! வலம்புரிமுத்தே! * 
என்றெல்லாம்‌ பாராட்டிய அறிஞர்‌ பெருமா 
னாகிய கோவலன்‌ பனம்‌ கண்ணகியை விடுத்‌ 
து மாதவி மாட்டுச்‌ சென்ற செய்தியை வெளி 
யிடுகிறார்‌. ்‌ 


சிவாஜி 
க யில்‌ கோவலனைக்காண. ஒரூ பெண்‌ 
தெ 


ய்வம்‌ வந்ததாகவே பேசுகிறார்‌... கவுந்தி 

டிகள்‌ கோவலனிடம்‌ பேசுமிடத்தும்‌ *கயல்‌ 
நெடுங்கண்ணி காதற்‌ கேள்வ? என்று கண்‌ 
ணகியின்‌ மூலமே கோவலனைச்‌ சுட்டுவதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


மதுரையில்‌ மாதவி என்ற இடைக்குல 
மடந்தை இல்லத்திலேயே அடைக்கலம்புகச்‌ 
செய்கிறார்‌. ஆண்டும்‌ கோவலனுக்கு நண்பன்‌ 
ஒருவனையும்‌ சுட்டாது கண்ணகிக்கே ஐயை 
என்ற தோழியை அமைக்கிறார்‌. 


/ மதுரையில்‌ பெண்கள்‌ ஆய்ச்சியர்‌ குரவை 
நநடத்தியதைக்காட்டியதோடு கோவலன்‌ 
- கொலையுண்ட செய்தியைப்‌ பெண்கள்‌ மூலமே 

வெளியிடுகிறார்‌. 


செங்கோலீனனான பாண்டியமன்னன்‌ ஒரு 
டெண்ணின்‌ நாட்டியத்தில்‌ மனம்‌ செலுத்திய 
தால்‌, ஊடல்கொண்டு பிரிந்துசென்ற மனை 
வியை ஊடல்‌ தீர்க்கச்‌ சென்ற வழியே பொற்‌ 
கொல்லனைக்கண்ட அளவில்‌ -- இறைபுரியும்‌ 
கடமை மறந்து மனமாறுபாட்டால்‌ *கொன்றச்‌ 
சிலம்பினைக்‌ கொணர்க” என்று ஆணையிட்ட 
திறத்தை விரிக்கிறார்‌. 
கண்ணகி வழக்குரைக்கச்சென்ற காலை 
அவளுக்குத்‌ தெய்வக்கோலம்‌. கொடுத்துக்‌ 
காட்டுகிறார்‌. தவறாக நீதி வழங்கியதற்காகப்‌ 


ஏ : ்‌ 97 பாண்டியன்‌ உயிர்நீத்த புகழைவிட, அவனுக்‌ 
பல்லாண்டுக்‌ காலம்‌ மாதவியிடம்‌ பழகி * பாண்டி புகழை த்‌ னு 
அவளிடம்‌ தான்‌ பெற்ற பெண்ணுக்குப்‌ பிறந்த குப்பின்‌ உயிர்வா ழவிரும்பாது உடன்‌ உயிர்‌ 
| தாள்‌ விழா வெடுத்துத்‌ தானம்‌ பல செய்தகோ 27 நீத்த அவன்‌ தேவிக்கு அழியா மேலிடம்‌ 
' வலன்‌, திடீரென்று அவளை வீட்டுப்‌ பிரியும்‌ மன வழங்கினார்‌. 


அமவ அது 


மாறுபாடு கொண்டவனாகக்‌ காட்டி அவனை 
மீண்டும்‌ கண்ணகிபால்‌ கூட்டுகிறார்‌, பரத்தை 
குலத்தில்‌ பிறந்த மாதவியைக்‌ குலம்பற்றிச்‌ 
சொன்னது குணம்பற்றிக்கொள்ளுமாறு கற்புக்‌ 
கரசியாகவே காட்டுகிறார்‌. அவன்‌ மகள்‌ மணி 
(மேகலை அறப்பெருஞ்‌ செல்வியாக உலகுக்கு 
ஒளி மணியாகப்‌ பின்னர்‌ ஆகப்போகின்றாள்‌ 
என்பதையும்‌ குறிப்பாகச்‌ சுட்டுகிறார்‌. 


f கோவலன்‌ மனமே அடிக்கடி மாறுபட்டது 

/ கண்ணகிமனம்‌ “ஒருமை மகளிரின்‌ மனம்‌” என்‌ 
பதைச்‌ சுட்டுவார்‌, போலக்கோவலன்‌ அழைத்‌ 
ததும்‌ கண்ணகி மதுரைக்குப்‌ புறப்பட்ட திறத்‌ 
தை நுவல்கிருர்‌. 


. _ மதுரையைநோக்கிச்‌ செல்லும்‌ கோவலன்‌., 

ச நல்கு என்ற இருவருக்கும்‌ கவுந்தியடிகள்‌ 
*) என்ற பெண்‌ துறவியைத்‌ துணையாக்குகிருர்‌. 
இபண்தெய்வமாகிய காளியின்‌ கோயிலிலேயே, 
தெய்வத்தை வழிபடும்‌ பெண்‌ ஆவேசமுற்ற 
.வளா௱கக்காட்டி அவள்‌ கண்ண கியையே 
7 “கொங்கச்செல்வி, குடமலையாட்டி” என்றாற்‌ 
போலப்‌ புகழுமாற்றைப்‌ புலப்படுத்துகிறார்‌. 


Y திகை என்பாளையே 


கண்ணகியின்‌ சீற்றம்தணிக்கப்‌ பெண்‌ 


தெய்வமான மதுராபுரித்‌ தெய்வத்தைக்‌ காட்டு ர 


கிறார்‌. கண்ணகி கணவனுடன்‌ விண்ணேகி 
யதுகண்ட குறவர்கள்‌ அவளுக்கே கோயில்‌ 
எடுத்து வழிபடத்‌ திட்டமிட்டதைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. பின்‌ குறவர்மூலம்‌ செய்திகேட்ட சேரன்‌ 
தன்‌ தேவியின்‌ விருப்பப்படியே கண்ணகிக்குக்‌ 


* கோயிலெடுக்க முடிவுசெய்த திறத்தை விளம்பு 


அக்கண்ணகி கோயிலுக்குத்‌ தேவந்‌ 
பூசை செய்வாளாக 
கோவலன்‌ கண்ணகி ஆகி 


கிறார்‌. 


அமர்த்துகிறாம்‌. 


| யோர்‌ இறந்தமைகேட்டுக்‌ கோவலன்‌ தாயும்‌, 
| கண்ணகியின்‌ தாயும்‌, 


கவுந்தியடிகளும்‌, 
மாதவியும்‌ மனம்‌ தாங்காமல்‌ உயிர்‌ நீத்த 
அன்பு மிகுதியைச்‌ சுட்டுகிறார்‌, கண்ணகி 
கோட்டத்திற்கு வந்த சிறுமிகள்‌ சென்ற பிறப்‌ 
பில்‌ கோவலன்‌, கண்ணகி ஆகியவர்‌ தாய்கள்‌ 


த ்‌ 
। என்பதையும்‌ விளக்குகிறார்‌. தம்முடைய 
்‌ வரலாற்றைக்‌ கண்ணகியாகிய பத்தினித்‌ 
(தெய்வமே குறிப்பிட்டதாகக்‌ காப்பியத்தை 
| முடிக்கிறார்‌, ப 

இடு [ இன்னும்‌ வரும்‌ ] 


4 109௪ 


ச்‌ 


6 
ர 


134 
ச்‌ 


டல்‌ 


உன 


A>" 


குமிழ்‌ நாட்டின்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டத்‌ 
தைச்‌ சேர்ந்த கிராமச்‌ சுற்றுப்‌ புறத்தில்‌ 
சிமிண்டினாலும்‌, கான்கிரீட்டினாலுமான சிறு 
சிறு கட்டிடங்கள்‌ எழும்பியபோது, 
விவசாயிகளின்‌ சிக்கலான பிரச்னைகளுள்‌ 
ஒன்று நெல்லைக்‌ காய வைத்தல்‌-தீர்ந்தது. 
இனிமேல்‌ இவர்கள்‌ கொட்டும்‌ மழைக்‌ 
காலத்திலும்‌ நெல்லை உலர வைக்கலாம்‌. 


தஞ்சாவூரில்‌, செப்டெம்பர்‌ - அக்டோ 
பரில்‌ குறுவை நெல்‌ அறுவடையும்‌, வட- 
கிழக்கு பருவ மழையும்‌ சேர்ந்தாற்போல்‌ 
வரும்‌. 


1967-ம்‌ ஆண்டு இந்திய உணவுக்‌ 
கார்ப்பொரேஷனால்‌ 80 இடங்களில்‌ எழுப்‌ 
பப்பட்ட இக்கட்டிடங்கள்‌, நாளொன்றுக்கு 
160 டன்‌ நெல்‌ உலர்த்தும்‌ . வசதியமைந்த 
கட்டிடங்கள்‌. 

தஞ்சாவூரின்‌ விவசாயச்‌ செழுமை, 
பாலும்‌ தேனும்‌ பெருகி ஓடி”?க்கொண் 


நஞ்சாவூர்‌ 
நெல்ல 


இயந்திரந்தின்மூலம்‌ 
உலர்த்துகிறது 


டிருந்த, சோழ மன்னர்களின்‌ ஆட்சியான 
கி. பி. இரண்டாவது நூற்றாண்டில்‌ பிறந்‌ 
தது. தஞ்சாவூர்‌ டெல்டாவில்‌ நீண்டு 
கிடக்கும்‌ நெல்‌ வீளையும்‌ . நிலத்திற்குப்‌ 
பாசன வசதியளிக்கும்‌ காவேரியின்‌ குறுக்‌ 
கிலுள்ள பெரிய அணைக்கட்டு சோழர்‌ 
களுள்‌ சிறந்தவனான கரிகால்‌. சோழனால்‌ 
கட்டப்பட்டது. இவ்வணைக்கட்டு சென்ற 
நூற்றாண்டில்‌ புதுப்பிக்கப்பட்டாலும்‌, 
பண்டைய மன்னனொருவன்‌ தன்‌ மக்களின்‌ 
மேல்கொண்ட ஆழ்ந்த அன்பின்‌ சின்ன 
மாகவே இது கருதப்பட்டு வருகிறது. 


இன்று, இம்‌ மாவட்டத்தின்‌ 18.8 லட்ச 
ஏகர்‌ நெல்‌ விளைவிக்கும்‌ பூமியில்‌, 18 லட்ச 
ஏகருக்குச்‌ சிறிது குறைவான நிலம்‌ 
பாசனம்‌ பெறுகிறது. 


“தமிழ்‌ நாட்டின்‌ நெற்களஞ்சியம்‌? என்று 
புகழ்‌ பொருந்திய தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, 
சமீப காலத்தில்‌ நெல்‌ உற்பத்தியில்‌ பெரும்‌ 
முன்னேற்றம்‌ . கண்டி ருக்கிறது. சிறிது 


88 


காலத்திற்கு முன்‌,  ஆடுதுறையிலுள்ள 
விவசாய ஆராய்ச்சி நிலையம்‌ இங்கு அறி 
முகப்படுத்திய உயர்‌ மகசூல்‌ தரும்‌, குறுகிய 
கால, குள்ள ரக நெல்‌, ஏ.டி.டி-27-இனால்‌ 
இப்பிர தேசம்‌ வீவசாயச்‌ செழுப்பில்‌ இன்ன 
மும்‌ முன்‌ னேற்றம்‌ கண்டது. 

குறுகிய கால ரகமான ஏ.டி. டி-27, 
இனால்‌ சம்பா வீளயும்‌ ஆறுலட்ச ஏகர்‌ 
ஒருபோக நிலத்தை இருபோக நிலமாக 
மாற்றுவது சாத்தியமாயிற்று. தமிழ்‌ நாட்‌ 
டின்‌ அரிசி உற்பத்தியை அதிகரிக்கவும்‌, 
மதறாஸிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ விரும்பப்‌ 
படும்‌ மத்திய தர சன்ன அரிசி உற்பத்திக்‌ 
காகவும்‌, 1967-ம்‌ ஆண்டு இந்த இருபோக 
வீளைச்சல்‌ திட்டத்தை விஸ்தரிக்க மாநில 
அரசு தீர்மானித்தது. ஏ.டி.டி-27 ஏகர்‌ 
ஒன்றுக்கு 4,000 ராத்தல்‌ மசசூல்‌ தரும்‌ 
சிறப்பு வாய்ந்தது. இதன்‌ அரிசி, முதல்‌ 
போகத்தில்‌ விளையும்‌ உள்ளூர்‌ ரகத்தை 
விடச்‌ சன்னமரனது. 


_ ஆயினும்‌, இப்‌ புது ரகத்தில்‌ மிகவும்‌. 
கடுமையான . குறையொன்‌ நிருக்கிறது. 
ஈரக்‌ காற்றில்‌ இதன்‌ தானியங்கள்‌ முளைத்து 
விடுகிறது. தஞ்சாவூரின்‌ முதற்போக 
அறுவடை அனேகமாக ஈரக்‌ காற்று அடிக்‌ 
கும்‌ பருவத்திலேயே செய்யவேண்டி வருவ 
வதால்‌, விஃ&ச்சலில்‌ மரறுதலைக்கொண்டு 


வர நினைத்தோருக்கு மிகவும்‌ சவலை 
யளித்தது. . ட்ட 
இத்தடங்கலை எப்படித்‌ தீர்ப்பது 


என்பது முக்கியமான பிரச்சினையாயிற்று. 
பருவ நிலையின்‌ மாறுதலைப்‌ பாராட்டாமல்‌ 
நெல்லை உலர்த்தக்‌ கூடிய நவீன நெல்‌ 
உலர்த்தும்‌ கருவிகளை வைப்பதுதான்‌ 
இதற்குத்‌ தீர்வு காணும்‌: வழி. போர்ட்‌ 


தேவதரிசனம்‌ 

தோற்றம்‌ 
தோற்றத்தை வித்தையாலும்‌ தோற்று 
ததை அவித்தையிலும்‌ உபாசிக்கின்ற 
னர்‌. 
பேரிருட்கடலாம்‌ வித்த யைத்‌ 
தாண்டி சிறிய சிறிய இருளாம்‌ அவித்‌ 
தையைக்‌ கடக்க வேண்டும்‌. 


சிவாஜி 


பெளண்டேஷனால்‌ பிரேரிக்சப்பட்ட இவ்‌ 
விஷயத்தை. மத்திய அரசாங்கம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு உணவுக்‌ கார்ப்பொரேஷனுக்கு 
இத்‌ திட்டத்தை செயலாக்க அனுமதியளித்‌ 
தது. 


தொழிலியலில்‌ முன்னேற்ற மடைந்த 
நாடுகள்‌ பின்பற்றும்‌ இம்‌ முறையில்‌ 
அனேக அனுகூலங்களிருக்கின்றன. ஈரக்‌ 
காற்றடி த்தால்‌ கூட நெல்லை உலர்த்த முடி 
வது இவைகளுள்‌ முக்கியமானது. நெல்லை 
வெய்யிலில்‌ உலர்த்துவதற்கு, தானியங்கள்‌ 
நன்றாக முற்றிய பின்னரே அறுவடை 
செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால்‌ 
மணிகள்‌ சிந்தி நஷ்டமேற்படலாம்‌. இயந்‌ 
திரத்தினால்‌ காய கைப்பதற்கு மணிகள்‌ 
நன்றாக முற்றும்‌ முன்னர்‌ அறுவடை செய்து 
விடலாம்‌.: இன்னொரு அனுகூலம்‌ என்ன 
வென்றால்‌, இயந்திரம்‌ ஒரே சூட்டில்‌ உலர்த்‌ 
துவதால்‌ நெல்‌ குத்தும்போது அரிசி உடை 
யாது. மேலும்‌, நெல்லை கெய்யிலில்‌ காய 
வைக்கும்‌ போது, பறவைகள்‌, எலி, பெருச்‌ 
சாளிக்கும்‌ பங்கிட வேண்டும்‌. அப்படிக்‌ 
கல்லாமல்‌ உலர்த்ததும்‌ இயந்திரங்கள்‌ 
நெல்லுக்கு நெல்‌ திருப்பித்‌ தந்து விடுகிறது. 


இயந்திரம்மூலம்‌ உலர்த்தும்‌ முறையில்‌, 
நெல்லில்‌ உஷ்ணக்‌ காற்றைச்‌ செலுத்தி 
உலரவைக்கப்படுகிறது. நெல்லிலுள் ள 
ஈரத்தின்‌ அளவை திர்ணயித்த பின்னர்‌ 
உலரவைக்கும்‌ வேலை ஆரம்பமாகிறது. 
புனல்‌ மூலமாக இயந்திரத்தில்‌ செலுத்தி 
சுத்தம்‌ செய்யப்பட்ட நெல்லின்‌ ஈரத்தை 
இயந்திரத்தின்‌ மூலம்‌ 19 சதவிகித மாகக்‌ 
குறைக்கப்படுகிறது. பின்னர்‌ உலோகப்‌ 
பாத்திரமொன்‌ றிலிட்டு 8 மணி நேரம்‌ ஆற 
வைக்கப்படுகிறது. இம்மாதீரியே ஈரம்‌ 
14 சதவிகிதத்திற்குக்‌ குறைகிற வரையில்‌ 
மாறி,மாறி உலர்த்தலும்‌, ஆறப்போடுதலும்‌ 
தொடர்ந்து. நடக்கிறது, பின்னர்‌, நெல்லைக்‌ 
கிடங்கிற்குக்‌ கொண்டு போகப்பட்டு, சாக்‌ 
கிலிட்டு, நிறுவை செய்யப்‌ பட்டு அனுப்ப 
வேண்டிய இடங்களுக்கு அனுப்பப்படுகிது. 
திறனான இம்‌ முறையினால்‌, நெல்லைக்‌ 
குறித்த. சமயத்தில்‌ உலர்த்த முடிவதுடன்‌, 
அறைவை மில்களுக்கும்‌ தட்டாமல்‌ நெல்‌ 
கிடைக்கிறது. 


"தஞ்சாவூரின்‌ இந்த முயற்சி, நாட்டி 
லுள்ள மற்ற நெல்‌ வினைக்கும்‌ மற்ற பிரதே 
சங்களிற்கும்‌ இம்‌ முறையை வீஸ்தரிக்கும்‌ 
சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. * 


ச 


ம்‌] 
ட டபக்‌ 
%. 

- 


. பாலும்‌, 


பற்றியது. 


உமாரின்‌ வினாக்கள்‌ 


மானுடச்‌ சமுதாயத்தின்‌ 
சுவையானதோர்‌ தொடர்கதை. அதன்‌ ஒவ்‌ 
வோர்‌ அத்தியாயமும்‌, _ அத்தியாயத்தின்‌ 
ஒவ்வொரு பகுதியும்‌, -- அடுத்துவரும்‌ அத்தி 
யாயங்களைச்‌ சிறுகச்‌ சிறுக உருவாக்குகிறது. 
இடம்‌, காலம்‌ என்பவைகளால்‌ விலகி நிற்கும்‌ 
மனிதர்கள்‌, சிந்தனை என்னும்‌ வாகனத்தால்‌ 


வரலாறு 


இவைகளைத்‌ தாண்டி இணையயடியுமானால்‌, 


அடுத்துவரும்‌ அத்தியாயங்கள்‌ எப்படி எப்படி 
இருக்கவேண்டும்‌ என்பதை முதலிலேயே 
முடிவுசெய்துவிடும்‌ ஆற்றல்‌ 
உண்டு. இதுவரையில்‌, மானுடச்‌ சமுதாயம்‌, 
காலத்திரையையும்‌ இடத்திரையையும்‌ முழு 
வதுமாக ஊடுருவ முடியவில்லை. எனவே, 
சமுதாயத்தின்‌ வரலாற்றை. உருவாக்கும்‌ 
கொள்கைகளும்‌ நடைமுறைகளும்‌, பெரும்‌ 
கால- இடச்‌ சூழல்களுக்குக்‌ கட்டுப்‌ 
பட்டவைகளாகவே உள்ளன; காலம்‌ மாற 
மாற, ஓர்‌ இடம்‌ மற்றோர்‌ இடத்துடன்‌ இணைய 
இணைய, நாம்‌ ஆக்கி வளர்த்து வந்துள்ள 
தடையும்‌ நடைமுறையும்‌ மாறிக்கொண்டே 
வரவேண்டியுள்ளது. 
கடவுளைப்பற்றி ... 
மனிதச்‌ சிந்தனையை ஆட்கொண்டிருக்‌ 
கும்‌ பல கொள்கைகளில்‌ ஒன்று கடவுளைப்‌ 
“கடவுள்‌ என்று ஒன்று உண்டா, 
இல்லையா?' என்னும்‌ வினாவும்‌, *அப்படி ஒன்று 
இருந்தால்‌ அதன்‌ இயல்புகள்‌ என்னென்ன?” 
என்னும்‌ வினாவும்‌ காலங்காலமாக மானுடச்‌ 
சமுதாயத்தில்‌ கேட்கப்பட்டு வந்துள்ளன. 
“கடவுள்‌ என்பது தோற்றமும்‌ முடிவும்‌ இல்லா 
தது; அதுவே அண்டத்தையும்‌ அதன்‌ 
ஒவ்வொரு பிண்டத்தையும்‌ படைத்தது; அது 


- தேற்றும்‌ இன்றும்‌ நாளையும்‌ ஒரே படித்தாக 


இருப்பது.?” இவை கடவுளைப்பற்றி (அதன்‌ 
உண்மைமயில்‌ நம்பிக்கைகொண்டோர்‌) 
சொல்லியுள்ள கருத்துக்கள்‌. ஆயினும்‌ கட 
வுளையும்‌ மனிதனையும்‌ தொடர்புபடுத்திச்‌ 


சிந்தித்தவர்கள்‌ இந்த அளவோடு அமைய - 


அவர்களுக்கு ' 


க சாலை இளந்திரையன்‌ 


வில்லை. தத்தம்‌ (கால, இடச்‌) சூழ்நிலைகளுக்கு 
ஏற்ப, அவர்கள்‌, கடவுளுக்கு விதவிதமான 


- பண்புகளை ஏற்றியுள்ளார்கள்‌.. அவைகளுக்கு 


ஏற்பவே, மனித வாழ்வுக்கு நோக்கமும்‌ நடை 
யும்‌ கற்பித்து வந்திருக்கிறார்கள்‌. 


உமார்‌ கய்யாம்‌ 


கி. பி. பதினொன்றாம்‌ நூற்றாண்டில்‌ பாரசீக 
நாட்டில்‌ வாழ்ந்த உமாச்‌ கய்யாம்‌ என்னும்‌ 
அறிஞரின்‌ கவிதைகள்‌ மேலே குறிப்பிட்ட 
பொருள்‌ களை ப்பற்றிய சில சிந்தனை களை எழுப்பு 
கின்றன. இவரை, அசல்‌ உலகரயதவாதி 
என்றும்‌ பெசிமிஸ்ட்‌ என்னும்‌ அவலநோக்‌ 
காளர்‌ என்றும்‌ பலர்‌ பலவிதமாகப்‌ பேசுகிறார்‌ 
கள்‌. இந்த இப்பிறவிக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
உள்ளவற்றை அறிந்துகொள்ள எந்த வாய்ப்‌ 
பும்‌ இல்லை என்னும்‌ கருத்து இவருடைய சீல 
பாடல்களில்‌ தொனிக்கிறது. உலகவாழ்வு. 
நிலையில்லாதது என்னும்‌ கருத்தும்‌ சில இடங்‌ 
களில்‌ முனைப்புப்‌ பெறுகிறது, ஆனால்‌, இவர்‌ 
எழுப்பியுள்ள சில கேள்விகளைப்‌ பார்க்கின்ற 
போது, “கடவுளைப்பற்றிய ஒரு புதிய உண்மை 
யைக்‌ காணவேண்டும்‌, அதன்மூலம்‌, மனித 
வாழ்வுக்கே புதிய பொருள்‌ தரவேண்டும்‌”? 
என்று இவர்‌ தீவிரமாகச்‌ சிந்தித்திருப்பதாகத்‌ 
தெரிகிறது. 


தரைமேல்‌ திரைகள்‌ 


கடவுளைப்‌ பற்றிய தெளிவான திட்டவட்ட 
மான ஒரு கருத்தை இதுவரையில்‌ யாரும்‌ 
உண்டாக்கவில்லை, ஓரிடத்து ஒருகாலத்து 
ஒருவருக்குச்‌ சரியாக இருப்பது பிறிதோ 
ரிடத்து வேறொரு காலத்து மற்றவர்க்குத்‌ 
தவறாகப்படுகிறது; ஒருவருக்கு முழுமை: 
யாகத்‌ தோன்றுவது மற்றவர்க்குத்‌ தவறாகப்‌ 
படுகிறது; ஒருவருக்கு முழுமையாகத்‌ தோன்று 
வது மற்றவர்க்குக்‌ குறையுடையதாகவும்‌ 
மேலும்‌ வளர்க்கப்பட வேண்டிய A 
தோன்றுகிறது. 


80 சிவாஜி 


தாடும்‌ தெய்வம்‌ இதுவென்று 
ஞாலத்தறிய முயல்கின்றார்‌; 
தேடித்‌ தேடிப்‌ பாச்த்ததெல்லாம்‌ 
திரைமேல்‌ வந்த திரையாகும்‌. 
தமக்கு முந்தியவர்களுடைய கடவுளாராய்ச்சி 
களின்‌ முடிவை இப்படி விளக்குகிறார்‌ 
உமார்‌ கய்யாம்‌. ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ 
திறமைகளைக்‌ காட்ட முயன்றிருக்கிறார்கள்‌; 
உண்மையைக்‌ கண்டறியவோ, பிறர்‌ விளங்க 
அதை எடுத்துரைக்கவோ அவர்களால்‌ முடிய 
வில்லை. 


“அல்லும்‌. பகலும்‌ பல நூல்கள்‌ ஆய்ந்து 
கற்றேன்‌”; அவைகளிலே, தொல்லை ஆன்ம 
நிலை இது எனச்‌ சொன்ன சொற்கள்‌ ஒன்று 
மில்லை!” ஏற்கனவே இருந்துவரும்‌ தத்துவப்‌ 
புத்தகங்களின்‌ பயனின்மையை இவ்வாறு 
கூறும்‌ உமர்‌, உடன்காலஞானிகளும்‌ தமக்குத்‌ 
தெளிவு ஏற்படுத்தவில்லை என்கிறார்‌ : 


அன்றென்‌ இளமைப்‌ பருவத்தில்‌ 
அறிவிற்‌ சிறந்த புலவரையும்‌, 
தன்று சீல முடையபெரு 
ஞானி களையும்‌ அடிபணிந்து 
தின்று கேட்ட வாதங்கள்‌ 
தினைப்பின்‌ அரிய ஆயிடினும்‌ 
சென்ற வாயில்‌ வழியேதான்‌ 
திரும்பி அந்தோ, வந்தேனே! 


கடவுளைப்பற்றி மட்டுமல்ல; கடவுளோடு 
தொடர்புபடுத்தப்படும்‌ மனிதனின்‌ ஊழ்‌, 
இறப்பு என்பவைகளை ப்பற்றியும்‌ ஒன்றும்‌ புலப்‌ 
படவில்லை : 


மண்ணை வலமாய்ச்‌ சுற்றி வந்தேன்‌, 
வானும்‌ அளந்து கணக்கிட்டேல்‌ ; 
நண்ணும்‌ வழியில்‌ பல சிக்கல்‌ 
தாடி நன்கு விளக்கி வந்தேன்‌; 
எண்ணும்‌ மனிதச்‌ தமையடையும்‌ 
இறப்பும்‌ ஊழும்‌ இவையென்று, 
திண்ண மாகச்‌ சொல்ல எதும்‌ 
தெரியா திங்கே திகைத்தேனே! 
“எவ்வளவோ: சாதனைகளைப்‌ புரிந்திருக்கிற 
மனிதன்‌, இறப்பையும்‌ ஊழையும்‌ பற்றித்‌ 
திட்டவட்டமாக ஒன்றும்‌ தெரிந்துகொள்ள 
வில்லை; தெரிந்துகொண்டதாகச்‌ சிலர்‌ பலர்‌ 
கூறுவன வெல்லாம்‌ ஏற்கத்தகாதவையே” 
என்பது இதன்‌ கருத்து. இதைத்தான்‌, “இரு 
ளின்‌ வாயிற்படி தாண்டி எமக்கு முன்னே 
சென்றவர்கள்‌, கருது கோடி கோடியின்‌ மேல்‌ 
கணக்கில்லாதார்‌ ஆயிடினும்‌, ஒருவரேனும்‌ 


. 


*வழிஇது* என்று உண்மைகூற வந்தனரோ?" 
என்னும்‌ கேள்வியாகவும்‌ எழுப்புகிறார்‌ உமார்‌. 


யார்‌ பொறுப்பாளி 4 


இந்தக்‌ கேள்வியோடேயே, அவருடைய 
காலம்‌ வரையில்‌ கூ.றப்பட்ட மதக்‌ கருத்துக்‌ 
கள்‌ சிலவற்றை ஆராய முற்படுகிறார்‌ உமார்‌ 
கய்யாம்‌: ‘கடவுள்‌ எல்லாம்‌ வல்லவன்‌, எல்லா 
வற்றுக்கும்‌ மூலகாரணன்‌ அவன்‌ இல்லாமல்‌ 
எந்த இயக்கமும்‌ இல்லை? என்னும்‌ கொள்கை 
யையும்‌, பாவ, புண்ணியங்களைப்பற்றிய கொள்‌ 
கையையும்‌ பொருத்திப்பார்க்கிறார்‌. பார்க்கிற 
போது, அதிலே பெரிய முரண்பாடு இருப்ப 
தாக அவருக்குத்‌ தோன்றுகிறது. அதன்‌ 
விளைவான கேள்வி, தீயவன்‌ அல்லது இழிந்த 
வன்‌ என்று பழிக்கப்படும்‌ ஒருவனின்‌ குரலாக 
ஒலிக்கிறது: 
வந்த வந்த மனிதரெலாம்‌ 
வளைவும்‌ நெளிவும்‌ கண்டென்னைச்‌ 
சந்த மில்லாப்‌ பானையெனத்‌ 
தள்ளி வைத்துச்‌ சென்றனரால்‌; 
அந்ததாள்‌ அக்குயவன்‌ கை 
ஆட்டத்‌ தாலே நேர்ந்தபிழைக்கு 
இந்த நாளில்‌ ஏழைஎனை 
ஏனோ குறைகள்‌ கூறுவரே? 
ஈசனே என்னைப்‌ டடைத்தவனால்‌, நான்‌ 
இவ்வாறு இருப்பதற்கு அவனன்றோ 
காரணம்‌? எய்தவன்‌ இருக்க அம்பை நோவது 


போல, உலகம்‌ என்னைப்‌ பழிக்கிறதே! ஈசன்‌ 
என்னை மண்ணிலிருந்து படைத்தானாம்‌; 
“படைத்த மண்ணும்‌ நல்மண்னோ? பழுது 


திறைந்த பொய்மண்னோ? படைத்த மண்ணில்‌ 
பழுதுளதேல்‌ பழிதான்‌ எவரைச்‌ சார்ந்தது 


வாம்‌???” கடவுள்‌ மனிதனைப்‌ படைத்தது உண்‌ . 


மையானால்‌, - ஏவியவன்‌ தன்னால்‌ நடைபெற்ற . 
செயலுக்குப்‌ பொறுப்பு ஏற்பதுபோல, இயற்றிய 
வன்‌ தன்னால்‌ படைக்கப்பட்ட பொருளின்‌ 
தன்மைக்குப்‌ பொறுப்பு ஏற்பதுபோல, மனித 
னின்‌ மேன்மை அல்லது கீழ்மைக்கும்‌ ஆண்ட 
வனே பொறுப்பு ஏற்கவேண்டும்‌; அவற்றின்‌ 
பொறுப்பை மனிதன்மீதே சுமத்தக்கூடாது, 


பேரறிவாளனா 2 
அடுத்து, * இறைவன்‌ எல்லாம்‌ 
அறிவோன்‌, எல்லையில்லா அருளாளன்‌ * 


என்னும்‌ கொள்கைகளை விமர்சிக்கிறார்‌ உமாச்‌: 
துன்பம்‌ வரும்போது : மக்கள்‌ வானத்தை 


| 


A 


உமாரின்‌ வினாக்கள்‌ ம்‌ 91 


நோக்கி இறைஞ்சுகிரறார்கள்‌; இபறைவா, 
இறைவா என்று ஓலமீடு கிறார்கள்‌. எல்லாம்‌ 
அறியக்கூடிய இறைவன்‌. இவர்களின்‌ துன்‌ 


பத்தை மட்டும்‌ அறியவில்லை என்று முடிவு . 
, செய்துகொண்டு, அதை அவனுக்கு எடுத்துச்‌ 


சொல்கிறார்கள்‌. எவ்வளவு பெரிய முரண்‌ 
இது! எல்லாம்‌ அறிவோன்‌ இவர்களின்‌ 
துன்பத்தை மட்டும்‌ அறியமாட்டானா? 
ஈசா! உள்ள மிரங்கிடு; யான்‌ 
ஏழை, ஏழை என்றுநிதம்‌ 
கூசா தேனோ கூப்பிடுவாய்‌? 
குறைகள்‌ கூறி நின்‌ நிடுவரய்‌? 
பேசா தவரைப்‌ பேணானோ? 
பெற்ற மகவைக்‌ காவானோ? 
ஆசான்‌ நீயோ? ஈசனெதும்‌ 
அறியரச்‌ சிறிய பாலகனோ? 
சமயவாதிகள்‌, ஒருபக்கம்‌, **இறைவன்‌ 
எல்லாம்‌ அறிந்தவன்‌ என்கிறார்கள்‌; அவர்‌ 
களே, மறுபக்கம்‌, **அழுதால்‌ அவன்‌ அருளைப்‌ 
பெறலாம்‌?” என்று பக்திமார்க்கம்‌ உபதேசிக்‌ 
கிறார்கள்‌. படைத்தவனுக்குக்‌ காக்கும்‌ 
பொறுப்பு உண்டு. அவனுக்கு அதை நினை 
வூட்டவேண்டும்‌ என்று நாம்‌ சொல்லும்போது, 
“படைத்தவன்‌ அவன்தான்‌ என்று நாம்‌ 
நம்புகிறோமா??” என்பதே அய்யத்துக்கு இட 
மாகிவீடுகிறதல்லவா? 


அருளாளனா ?₹ 
“உலகம்‌ துன்பமயமான து, இன்ப 
நெறிக்குத்‌ தடைகளை எழுப்பிக்கொண்டே 
இருப்பது. அந்தத்‌ தடைகளை வெல்பவனே 
பேரின்பத்துக்கு உரியவன்‌. ?' இது ஒருசார்‌ 
மதவாதம்‌. தடைடைதாண்டும்‌ இந்தத்‌ 
தத்துவத்தையும்‌ இறைவன்‌ அருளாளன்‌ 
என்னும்‌ கொள்கையையும்‌ -இணைத்துப்‌ பார்க்‌ 
கிறார்‌ உமார்‌; இவை இரண்டும்‌ இணங்கிப்‌ 
வால்ட்‌ அவருக்குப்‌ படவில்லை; 
வழியிற்‌ குண்டு குழிவெட்டி 
வலையுங்‌ கட்டி, - மதுவுண்டு, 
விழவோர்‌ விதியும்‌ அந்நாளே 
விதித்து வைத்து, என்‌ கேடெல்லாம்‌, 
அழியாப்‌ பாவம்‌ அதனாலே 
ஆன விளைவென்று அறைவாயோ? 
தெளியாது உலகில்‌ என்றென்றும்‌ 
திகைத்து மறுகி நின்றேனே! 
தடைகளை ஏற்படுத்தியவன்‌ இறைறைவன்‌ ; 
அதிலே நான்‌ விழவேண்டும்‌ என்று விதித்‌ 
தவனும்‌ அவன்‌, தான்‌ விழுந்ததற்கு அவனே 


காரணமாக இருக்க, என்னுடைய. பாவமே 
காரணம்‌ என்று குற்றம்‌ சாட்டுவானா? அது 
பேரருளாளனின்‌ செயலாகுமா? 


குற்றவாளி அல்லவா 2 


மனிதனை மண்ணால்‌ செய்தவன்‌ இறைவன்‌ 
எனவே, மனிதன்‌ மண்ணின்‌ இயல்பு உடை. 
யவனாகவே இருப்பான்‌. அவனிடமிருந்து 
பொன்னை எதிர்பார்ப்பது என்னநியாயம்‌? கல்‌ 
தெஞ்சர்கள்‌ கூட வட்டிக்கு வட்டி கேட்பரே 


தவிர, மண்ணுக்கு ஈடாக பொன்கேட்க 
மாட்டார்களே! எல்லையில்லா அருளாளன்‌ 
என்று சொல்லப்படுகிற இணறைறைவன்‌ 


“மண்ணுக்கீடு பொன்‌ கேட்டால்‌, வலியில்‌ (லா) 
மனிதர்‌ என்செய்வார்‌? ?* எனவே இந்தத்‌ 


தத்துவம்‌ சரியில்லை என்று அறுதியிடும்‌ 
உமார்‌, 


நாடும்‌[ஈசன்‌ பாவிகளை 
தீரகில்‌ வீழ்த்தி விடுவானென்று 
ஏடு நிறையப்‌ பண்டிதர்கள்‌ 
எழுதி வைத்துப்‌ போய்விட்டார்‌! 
என்கிறார்‌. இத்தகையதத்துவப்‌ பண்டிதர்‌ 
களால்‌ இறைவனுக்கே பழி ஏற்பட்டுவிட்டது 
என்று குமுறுகிறார்‌ உமார்‌: “இறைவன்‌ 


மனிதனை மண்ணால்‌ படைத்தான்‌; எல்லா 
இன்பங்களும்‌ உள்ள ஏதேன்‌ (ஈடன்‌ ) 
தோட்டத்தில்‌ வாழவிட்டான்‌; மனிதனைச்‌ 


சோதிக்க ஒரு சாத்தானையும்‌ பாம்பு உருவில்‌ 
அங்கே வைத்தான்‌. அதனால்‌ மனிதன்‌ 
பாவியாகிவிட்டான்‌. இது விவிலிய வேதம்‌ 
தருகின்ற பாவக்கதை, இதைக்‌ கேட்டுக்‌ 
கொதிப்படைந்து அந்த இறைவனையே 
சாடுகிறாச்‌ அவர்‌; பப 
இற்ற மண்ணால்‌ மனிதனையும்‌ 
எழுப்பி ஈடன்‌ ஆளவிட்டுச்‌ 
சுற்றும்‌ அரவும்‌ அவ்விடத்தே 
சூதாய்ப்‌ பதுங்க வைத்தவனே; 
முற்றும்‌ பாவி என அவன்தன்‌ 
முகத்தில்‌ கரியைப்‌ பூசிய அக்‌ 
குற்றம்‌ நீங்க மன்னிப்புக்‌ 
கொடுத்து நீயும்‌ பெறுவாயே! 
“இந்தக்‌ கதை உண்மையானால்‌, மனிதனை 
எளியனாகப்‌ படைத்தவன்‌ நீ; அவனுக்குச்‌ 
சோதனைகளையும்‌ தொல்லைகளையும்‌ படைத்த 
வன்‌ நீ. இவற்றால்‌ அவன்‌: தவறிவிட்டால்‌, 
“பாவி”? என்னும்‌ கரியை மனிதன்‌ முகத்திலே 
பூசியுள்ளாய்‌. இது நீ செய்த பெரிய குற்றம்‌! .. 


92 


எனவே: மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குவ 
தோடு, ஆண்டவனே, நீயும்‌ மனிதனிடம்‌ 
மன்னிப்புப்‌ பெறவேண்டும்‌! 
குற்றமில்லாமல்‌ வாழ்வா 2 

உலகதடையைக்‌ கவனிக்கிறார்‌ உமார்‌. 
குற்றம்‌ என்று சொல்லப்படுவதைப்‌ புரியாத 
வன்‌ ஒருவன்‌ கூட இல்லை; அதைச்‌ செய்யா 
மல்‌ வாழும்படியான வாய்ப்பும்‌ உலகில்‌ இருப்ப 
தாகத்‌ தெரியவில்லை. எனவே, “இந்த 
உலகில்‌ பாவமிலாச்‌ யாரும்‌ ஒருவர்‌ உளரோ? 
இந்த உலகில்‌ பாவமிலாது இருந்து போக வழி 
உண்டோ? மண்ணிற்‌ பாவம்‌ செய்யாத 
மனிதர்‌ உண்டோ? மண்ணிற்‌ பாவம்‌ செய்‌ 
யாது வாழும்‌ வாழ்க்கை எளிதோ?” என்றிவ்‌ 
வாறு கேள்விகளை எழுப்புகிறார்‌. *ஒருவருமே 
-கடைப்பிடித்திராத, கடைப்பிடிக்கவே முடி 
யாத நெறி எதற்கு? அதற்கு உயர்நெறி 
என்னும்‌ பட்டயம்‌ எதற்கு?” என்னும்‌ கேள்வி 
களே இங்கு எழுப்பப்படுகின்றன. குற்றம்‌, 
பாவம்‌ என்பவற்றிற்கு நாம்‌ கொடுத்துவரும்‌ 
விளக்கம்‌ (இலக்கணம்‌) சரியில்லை என்னும்‌ 
சிந்தனை இங்கே எழுகிறது. 

இந்தச்‌ சிந்தனையின்‌ வெளிச்சத்தில்‌ இறை 
வனுக்குப்‌ புதிய விளக்கம்‌ தர முந்துகிறார்‌ 
உமார்‌. 
அவன்‌ எந்த 
வேண்டும்‌. 


நிலையிலும்‌ நம்மைக்‌ காக்க 
நாம்‌ பலவீனமுடையவர்கள்‌ 
என்பதால்‌ தவறு செய்வது நம்முடைய 
இயல்பு. அவைகளையும்‌ சேர்த்து தம்மை 
ஏற்றுக்கொள்ளுபவனே கருணையுள்ள இறை 
வனாக இருக்கமுடியும்‌; அடவ களையும்‌ 
சேர்த்து நம்மை - ஏற்றுக்கொள்ளுபவனே 
அறிவுப்‌ பேரொளியாகிய இறைவனாக இருக்க 
முடியும்‌. “மண்ணிற்‌ பாவம்‌ செய்தவரை 
மாரறாநரகில்‌ இடுவாயேல்‌, மண்ணில்‌ உன்னைப்‌ 
பெருங்கருணை வள்ளல்‌ என்பதும்‌ இசை 
வாமோ?”” என்றும்‌, “'சிந்தை கலங்கித்‌ தவறிடு 
மேல்‌ தெய்வ அருளும்‌ தவறிடுமோ ?”” சிந்தை 
மங்கி மழுங்கிடுமேல்‌ தெய்வ ஒளியும்‌ மழுங்‌ 
கிடுமோ?'? என்றும்‌ உமாச்‌ எழுப்பும்‌ கேள்வி 
களின்‌ பொருள்‌ இதுவே. 
என்னதான்‌ செய்வது 2 

கடவுட்‌ கொள்கையிலும்‌ அதைச்‌ சார்ந்த 
கருத்துக்களிலும்‌ ஒரு புதுமை காண விரும்பி 
யுள்ளார்‌ உமார்கய்யாம்‌. , ஆயினும்‌, இருந்த 


இறைவன்‌ பெரியவன்‌ என்றால்‌, 


சிவாஜி 


கொள்கைகளின்‌ குறைகளைச்‌ சுட்டிக்காட்ட 
மூடிந்ததே தவிர, ஒரு புதிய கொள்கையை 
அவரால்‌ வகுக்க முடியவில்லை. - மனிதன்‌ 
பிறவியிலேயே சில இயல்புகள்‌ உடையவன்‌, 
அந்த இயல்புகளுக்கு ஏற்பவே அவன்‌ 
வாழ்ந்து முடிகிறான்‌; அந்த வாழ்வில்‌, ஒன்‌ 
றைக்‌ குற்றமென்றும்‌ மற்றொன்றைக்‌ குண 
மென்றும்‌ (நாம்‌ இப்போது செய்து வீரவது 
போல்‌) கற்பிப்பது பொருத்தமில்லை; அவ்வாறு 
கற்பிப்பதரலேயே மனித வாழ்வைப்பற்றியும்‌ 
கடவுளை ப்பற்றியும்‌ மனிதன்‌ தவறான கணிப்புக்‌ 
களைச்‌ செய்கிறான்‌. எனவே, மனிதனின்‌ 
பிறப்பு முதல்‌ இறப்பு வரை உள்ள வாழ்வில்‌ 
கடினமான கட்டுத்திட்டங்களை ஏற்படுத்தாமல்‌ 
சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழுமாறு மனிதனை 
விட்டுவிடவேண்டும்‌; கடவுளின்‌ பெயராலோ 
மதங்களின்‌ பெயராலோ மனித வாழ்வின்‌ 
இயக்கத்தைக்‌ கட்டுப்படுத்தக்கூடாது என்று 
அவர்‌ வலியுறுத்த விரும்புவதாகவே தெரி 
கிறது. 

மிகத்‌ தவறான கொள்கை போலவும்‌, மனி 
தனை நாகரிகத்‌ தடத்திலிருந்து பிரிக்கும்‌ 


கோட்பாடு போலவும்‌ தோன்றுகிற இக்‌ 
கருத்தை உமார்‌ வலியுறுத்தக்‌ காரணம்‌ 
என்ன ? ... “மனித வாழ்வைப்‌ பற்றியும்‌ 


அதனோடு தொடர்புடையவைகளைப்பற்றியும்‌ 
அறிஞர்‌ என்பவர்கள்‌ சொல்லி வந்துள்ள 
கருத்துக்கள்‌ தவறானவை; ஆவைகளைப்பற்றி 
அடியோடு வேறுபட்ட சிந்தனையை மனிதன்‌ 
தொடங்கவேண்டும்‌” என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டவே அவர்‌ இவ்வாறு கூறினார்‌ என்று 
கொள்ளவேண்டும்‌, நாலுமணி நேரம்‌ வரிசை 
யிலே கால்கடுக்கக்‌ காத்துநின்று வாங்கிய 
ரேஷன்‌ அரிசி கல்லும்‌ மண்ணும்‌ பூச்சி புழுவு 
மாக இருப்பதைக்கண்டதும்‌, “இதைவிடப்‌ 


பட்டினி கிடக்கலாம்‌! '” என்று குமுறுகிறோம்‌ 


அல்லவா? இதே போன்ற ஏமாற்றக்‌ குமுறலின்‌ 
விளைவுதான்‌ உமார்கய்யாமின்‌ கட்டற்ற 
உலகாயத உபதேசம்‌. எனவே, “'நல்லதாகவும்‌ 
புதியதாகவும்‌ ஒரு வாழ்க்கை தெறியைக்‌ 
கண்டறிய முயல வேண்டும்‌”' என்பதே அதன்‌ 
பொருள்‌, 

குறிப்பு: இதில்‌ வரும்‌ மேற்கோள்கள்‌ யாவும்‌ கவி 
மணி அவர்கள்‌ தமிழாக்கிய '“உமார்கய்யாம்‌ பாடல்‌ 
கள்‌'' என்னும்‌ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. 
அந்த மொழிபெயர்ப்பைத்‌ ர ண்ஞ்து இந்த ஆய்வு 
நிகழ்த்தப்பட்டுள்ளது. 


i: 


ட ஆனு 


ன்‌ (ந) சிகேதன்‌ i 


தேவதரிசனம்‌ 


லழவுக்குப்‌ பெபெரு மை பிடிபட 
வில்லை. 
என்னோடு அவளும்‌ வீட்டுக்‌ கூரையின்‌ 
மேல்‌ ஒயிலாக உட்கார்ந்தாள்‌. 


அவள்‌ வீற்றிருந்தகோலத்தைப்‌ பார்க்‌ 
கிற போது, எனக்கு பார்வதியின்‌ நினைவு 
வந்தது. 


அது ரொம்பக்‌ காலத்துக்கு முன்னாலே 
தடத்த விஷயம்‌. அதாவது எனக்குப்‌ பதி 
னாறு, பதினேழு வயதிருக்கும்‌ போது. ஏன்‌, 
அந்தப்‌ பார்வதியே என்‌ துணேவீயாகவும்‌ 
ஆகி இருக்க வேண்டியவள்தான்‌. ஆகக்‌ 
கூடவில்லை. அதெல்லாம்‌ ஒரு கதை மாதிரி 
நடந்துபோன சமாசாரம்‌. அலமுவுக்கு அந்‌ 
தக்‌ கதை தெரியும்‌. அதைப்‌ பற்றி அவள்‌ 
கவலைப்படவில்லை. ஒருமுறை அந்தப்‌ 
பார்வதி இங்கு. வந்திருந்த போதுகூட என்‌ 
னையும்‌ அவளையும்‌ தனியே பபேசவிட்டு 
விட்டு அலமு வெளியேறினாள்‌, எதற்குமே 
ஒரு தடை போட்டால்‌ அது திமிறப்பார்க்‌ 
கும்‌. தடை இல்லாது போனால்‌ ஒடுங்கி 

நிற்கும்‌. I 
.. ஏண்டி உனக்குப்‌ பயமாக இல்லையா? 


என்று கேட்டேன்‌. 


“எனக்கு என்ன பயம்‌ 2... அவள்‌ அவ 


- ளாகவும்‌ நீங்கள்‌ நீங்களாகவும்‌ இருக்கிற 


போது, பயப்படுவானேன்‌ ?? அலமு திருப்‌ 
பிக்‌ கேட்டாள்‌. 

எத்தனை பெண்களுக்கு இந்த ஞானம்‌ 
இருக்கக்‌ கூடுமோ, நான்‌ அறியேன்‌. எல்‌ 
லோருமே ஒரு ‘உடைமை உணர்ச்சி?யைப்‌ 
பற்றிக்‌ கொண்டு தவிக்கிற அவஸ்தையைப்‌ 
பல படியாகப்‌ பார்க்கிறபோது, இப்படி 
அலமு அஞ்சாத வீராங்கனையாக விளங்கு 
கிறாளே, அது போதும்‌. என்னவோ 
“ ஸெக்ஸ்‌ ? என்பது பாவம்‌ என்றும்‌; அதில்‌ 


தொடர்ச்சி? 2 


- அம்ருத ஏ. எஸ்‌. ராகவன்‌ 


இடருகிற பிறவி வீண்‌ என்றும்‌ பொதுவான 
ஒரு கொள்கை நம்முள்‌ நிலவுகிறது, 
இதனால்‌ நான்‌ 6 ஸெக்ஸு க்கு வக்கா 
லத்து வாங்குவதாக எண்ணிவிடாதீர்கள்‌. 
அப்படியே நீங்கள்‌ எண்ணுவதானாலும்‌, 
எனக்கு அக்கரை இல்லை. அலமு அல்லவா 


அந்தத்‌ தீர்ப்பை வழங்கவேண்டியவள்‌ ! 


பார்வதி பக்கத்து வீட்டில்‌ இருந்த 
பெண்‌. ஜஐந்துகுடித்தனங்கள்‌ இருந்தஅந்த 
வீட்டில்‌, முப்பத்து நான்கு ஜீவன்களுக்கி 
டையே, அவள்‌ ஒருத்தி தான்‌ சந்திர பிம்பம்‌ 
மாதிரிப்‌ பிரகாசித்தாள்‌. என்னுடன்‌ ஆற்‌ ; 
றுக்குக்‌ குளிக்க வருவாள்‌. நெடுநேரம்்‌நீரில்‌ 
அளை வோம்‌. வெய்யில்‌ சுரீர்‌ என்றுஉரைக்‌ 
கிற வரை குளியல்‌ முடியாது. சில சமயம்‌ 
உச்சிவெய்யிலைத்‌ தலையில்‌ சுமந்துகொண்டு 
கூட வீட்டுக்குத்‌ திரும்புவோம்‌. 


மெல்ல மெல்ல அவள்‌ வளர்ந்தாள்‌. 
வளர வளர எனினிடமிருந்து அவள்‌ மெல்ல 
மெல்ல விலகலானாள்‌. 


குளிக்கப்‌. போகலாமாடி ?? என்றால்‌, 
“ஊஹும்‌, அம்மா சண்டை போடுவாள்‌ ... 
நான்‌ மாட்டேண்டா,” என்பாள்‌. * ஏன்‌, 
உனக்கு என்ன வந்து விட்டது?” என்பேன்‌. 
“அதென்ன வோ, நீ புருஷப்‌ பையன்‌. நான்‌ 
பெண்‌ பிள்ளை இல்லையா? 2 என்று தர்க்கம்‌ 
வரும்‌. அதை இப்போது தான்‌ கண்டு 
பிடித்தார்களா?... சும்மா வாடி... நான்‌ 
உன்னைக்‌ கடித்துத்‌ தின்றுவீட மாட்டேன்‌. 
என்பேன்‌. ஆனால்‌ அவள்‌ வரமாட்டாள்‌. 


பார்வதி உடன்‌ வராமல்‌ எனக்குக்‌ குளி 
யலே பிடிக்கவில்லை. ஒருமாத காலம்‌ 


ரொம்பச்‌ சிரமப்பட்டேன்‌. 


அன்றைக்கு அமாவாசை, எங்கள்‌ 
தெருவிலிருந்து ஆற்றுக்குப்போகும்‌ சந்தில்‌ 
ஏனோ முனிசிபல்‌ விளக்குகள்‌ எரியவில்லை, 
நான்‌ அந்தச்‌ சத்தில்‌ தனியே தடதந்தேன்‌. 


94 சிவாஜி 


ஆற்றங்கரைக்குப்போய்‌ உட்கார்ந்தேன்‌. 
கரு நீலமாய்‌ ஆற்று நீர்‌ சுழித்து ஓடு 
வதையே பார்த்தபடி எத்தனை நேரம்‌ 
உட்கார்ந்திருந் தேனோ, “களுக்‌? என்று 
ஒலி கேட்டதும்தான்‌ நீனைவு திரும்பிற்று. 

“ஏண்டா இங்கே உட்கார்ந்தீருக்கே?? 
பார்வதி கேட்டாள்‌. 


“உனக்கென்ன அதைப்பற்றி?? நான்‌ 
சீறினேன்‌. 


“கோபமா என்‌ மேல்‌? 
“நீதான்‌ குளிக்க வருவதில்லையே!” 
6 அதெப்படிடா முடியும்‌? நான்‌ சின்னப்‌ 
பெண்ணா இன்னமும்‌?? 
“போடி, நீ பெரிய இவளோ?? 


. அவள்‌ சிரித்தாள்‌. என்‌ அறியாமையை 
எண்ணி அவள்‌ நகைத்ததை ஏனோ என்‌ 
னால்‌ பொறுக்க முடியவில்லை. எனக்குள்‌ 
பொங்குகின்ற தாபம்தான்‌ அவ்வாறு சீற்ற 
மாய்‌ வெடித்ததென்பது இப்போது 
புரிகிறது. 

“போகட்டும்‌... ஏதாவது -பேசேன்‌.. 
உன்னோடு பேசி எவ்ள வ தாபத ஆகிறது?' 
என்றாள்‌ அவள்‌. 


“நானும்‌ நீயும்‌ குளிக்கலாமா இப்‌ 
போது, சொல்லு... என்றேன்‌. 


அய்யய்யோ, யாராவது பார்த்து 
விட்டால்‌?? 

*யார்டீ பார்க்கப்போரறா?... அப்படியே 
பார்த்தாலும்‌ என்னவாம்‌?? 

“போடா, உனக்குப்‌ புரியாது. 

குளிக்கலாமா கூடாதா சொல்லு 
முதலில்‌ .? 

“சரி. குளிப்போம்‌... ஆனால்‌ சட்டுப்‌ 


புட்டுனு கரை ஏறிடணும்‌. க்‌ 


நான்‌ மண்டபத்திலிருந்தே ஒரு 
“அந்தர்‌? அடித்தேன்‌. அவள்‌ நீந்தி வந்‌ 
தாள்‌. நான்‌ தண்ணீருக்குள்‌ மூழ்கி 
விலகிப்போனேன்‌. அவள்‌ பாய்ந்து 
பாய்ந்து நீந்தினாள்‌. ஒரு முழுக்கு, நான்‌ 
அவளுக்கு மிக அருகில்போய்‌ தலையை 
உயர்த்தினேன்‌. “அவள்‌ சிரித்தாள்‌. 
நான்‌ கையை நீட்டினேன்‌. அவள்‌ பற்றிக்‌ 
கொண்டாள்‌. இரண்டுபேருமாக மூழ்கி 


னோம்‌. அப்போது கண்ணை அகல விழித்‌ 
துப்‌ பார்த்தேன்‌. பார்வதி பழைய பார்வதி 
யாக இல்லை. 


போதும்‌ ...... நாம்‌ போகலாம்‌, 
என்றேன்‌. 

“ஏண்டா, அலுத்துப்‌ போச்சா?? 

“இல்லை ... நிஜமாகவே எனக்கு இப்‌ 


போது பயமாக இருக்கிறது... நீ பழைய 


பார்வதிஇல்லை, மாறிவிட்டாய்‌.? 
போடா... ? 


குடத்தை எடுத்துக்‌ கொண்டு அவள்‌ 
போன பிறகும்‌, நெடு தேரம்‌ அங்கேயே 
நான்‌ உட்கார்ந்து துண்டை உலர்த்தித்‌ 
தோளில்‌ போட்டவாறு நான்‌ கண்டதை 
எண்ணி எண்ணி ஏதும்‌ புரியாமல்‌ குழம்பி 
யிருந்தேன்‌. 


ஆனால்‌ அந்து இருளில்‌ எங்கள்‌ 
குளியலை யார்‌ பார்த்தார்களேோ, செய்தி 
வீட்டை எட்டிவிட்டது. 

(டேய்‌, இதென்ன காரியம்‌? ... அவளை 


நீ கல்யாணம்‌ செய்துகொள்ளப்‌ 
போகிறாயா என்ன?” அவளுக்குத்தான்‌ 
அந்தமாதவன்‌ இருக்கிறானே தாலிகட்ட? 
என்றாள்‌ அம்மா. 


“நான்‌ தாலிகட்டினால்தான்‌ அவளோடு 
குளிக்க வேண்டுமா?” திருப்பிக்‌ கேட்டேன்‌ 


“அழகுதான்‌... 
சும்மா இரு,” 

மறுநாள்‌ பார்வதி ஜலம்‌ எடுக்க 
வரவீல்‌*, பதிலாக மாதவன்‌ வந்தான்‌. 


என்னைப்பார்த்ததும்‌ ஒரு முறைப்பு முறைத்‌: 
தான்‌. 


“நீ தாலி கட்டு, நான்‌ ல்ண்ட் எம்‌ 
என்று சொல்ல வில்லை. ஆனால்‌ அவளும்‌ 
நானும்‌ சின்ன வயதிலிருந்தே இங்கே 
குளிச்சிருக்கோம்‌. இப்பவும்‌ குளீப்போம்‌... 
இது தப்பா மாதவா, ? என்ழேன்‌. 


பொல்லாப்பு வரும்டா 


அவன்‌ பெருமூச்சு வீட்டான்‌. 
“சொல்லேன்‌, இது தப்பா? ்‌ 


அவன்‌ குடத்தைத்‌ தோளுக்கு மாற்றி 


னான்‌. “டேய்‌, என்‌ வரையில்‌ அது தப்பு 
இல்லேடா... ஆனா...” என்றான்‌. .. 
“ஆனா என்ன?? 


ணை வைய: எண்ணை னை அணை ரக. அணை வை பண)” ணை ௮ அ ல பவனை வவட 


ட்‌ 


என்‌ மேல்‌ 


நசிகேதன்‌ 92 


“ஊர்‌ பலது பேசும்‌, 
(ஊரை வீட்டுத்‌ தள்ளுடா" 
“சரி. இங்கேயே இரு... பார்வதியை 


_ நான்‌ அனுப்புகிறேன்‌. 


“மாதவா, நீயும்‌ வாயேன்‌ 

“நானும்‌ வருகிறேன்‌. சரிதானே? 

ஆகா, மூன்று பேருமாக ஜலப்‌ பிரள 
மம்‌ செய்தோம்‌. பார்வதியின்‌ ஒரு கையை 
நானும்‌, ஒரு கையை அவனும்‌ பற்றிக்‌ 
கொண்டு அடித்த லூட்டி !... அப்பப்பா ! 

பெளர்ணமி வந்தது. 

பார்வதி மட்டும்‌ வந்தாள்‌ அன்றைக்கு. 
வழக்கமான உற்சாகம்‌ அவளிடம்‌ தென்பட 
வில்லை. அவள்‌ விட்ட மூச்சுக்‌ காற்று 
கொதித்தது. அடிக்கடி கையை உதறினாள்‌. 


என்னடீ? ஏன்‌ என்னவோ போலிருக்‌ 


கிறாய்‌? ? என்றேன்‌. 

அவள்‌ பதில்‌ சொல்லவில்லை. 

“குளிக்கலாமா? * 

பதில்‌ இல்லை. 

“உனக்கு என்னடீ வந்தது? ? 
முகத்தை நிமிர்த்தினேன்‌. அவ்வளவு 
தான்‌. 

ஏண்டா இது தப்பா? அவள்‌ கேட்‌ 
டாள்‌. 

“இல்லை...” என்றேன்‌ நான்‌. 

“நான்‌ அடுத்த வாரம்‌ மதராஸ்‌ போய்‌ 
விடுவேன்‌.” ்‌ 

£ஏன்‌?? ்‌ 

“எனக்குக்‌ 
கிறது?” 

.... 4அப்படியா?? 


கல்யாணம்‌ ஆகப்போ 


“மாதவன்தான்‌ மாப்பிள்ளை. 


சந்‌ேதாஷம்‌... 
பார்வதி. 

“நீயும்‌ நல்லவன்தாண்டா... அதனால்‌ 
தான்‌ உன்னைவிட்டுப்‌ பிரிய கஷ்டமாக 
இருக்கிறது. உனக்குக்‌ கல்யாணமானால்‌ 

்‌ வைத்திருக்கிற பிரியத்தை 
அவளிடம்‌ வைத்திருப்பாயா?' 


அவன்‌ நல்லவன்‌, 


வீற்றிருந்தோம்‌. 


தூம்‌... 


கேட்டுவிட்டுப்‌ போனவள்தான்‌, அப்‌ 
புறம்‌ நெடுநாள்‌ கழித்துத்தான்‌ மீண்டும்‌ 
அலமு வந்தபிறகு சந்தித்தோம்‌. 


அந்த அன்பு-பார்வதி என்மீது வைத்‌ 


்‌ திருந்தது - பரிசுத்தமானதென்பது. அலமு 


வுக்கும்‌ தெரியும்‌. பாழாய்ப்போன அந்த 
அன்பு தன்னை சாரீரமாகத்தான்‌ வெளிப்‌ 
படுத்திக்கொள்ள வேவண்டியிருக்கிறதோ? 
அதனால்தான்‌ அது தப்பு என்று படவில்லை. 

மனசும்‌ சரீரமும்‌ தனித்தனி இயக்கங்‌ 
கள்‌. மனசிலிருந்தும்‌ சரீரத்திலிருந்தும்‌ 
ஆன்மா தனிப்பட்ட இயக்கம்‌. 

நாம்‌ இந்த மூன்றையும்‌ குழப்பிக்‌ 
கொள்கிறோம்‌. 

சரீர அவஸ்தைக்கு மனசு பொறுப்பு 
என்று குற்றம்‌ சாட்டுவது பெரும்பாலும்‌ நம்‌ 
வழக்கமாகப்‌ போய்விட்டது. 

பார்வதிக்கும்‌ எனக்கும்‌ இடையே 
இப்படி ஏதாவது குற்றச்‌ சாட்டுக்கு இடம்‌ 
உண்டோ? 

அலமு தலையைப்‌ பலமாக 
“இல்லை? என்கிறாள்‌. 

, பழைய நினைவில்‌ நான்‌ இவ்வாறு ஈடு 

பட்டிருந்த போது; அலம என்‌ அருகில்‌ 
வீற்றிருந்தவாறே சிரித்தாள்‌. 


“என்னடீ? ? என்றேன்‌. 


ஆட்டி 


“நம்‌ சரீரம்‌ மட்டும்‌ இங்கே கிடக்கிறது. 
அது நகர்கிறது, உட்காருகிறது, பேசுகிறது, 
ஆனால்‌ புறச்‌ சூழ்‌ நிலை அதைப்‌ பாதிக்க 
வில்லை... . என்ன நடந்தாலும்‌ அதற்குக்‌ 
கவலையே இல்லை...? 


அடீ, இதுதானடி தேவ சுகம்‌!... அமர 
நிலை. என்பது இதுதான்‌... செத்த பிறகு 
தான்‌ அது வரவேண்டுமோ?... நமக்கு 
இப்போதே அது வந்துவிட்டது, பார்த்‌ 
தாயா?... நம்மால்‌ எதிலும்‌ ஈடுபட முடியும்‌. 
ஆனால்‌ விடுபட்டிருக்கிற நிலையிலேயே 


அந்த ஈடுபாடு உண்டாகிறது. கறை 
படாமல்‌ இப்படி வாழமுடிகிறதே; இது 
அதிசயம்‌ இல்லையா?? 

இதமான காற்று வீசிற்று. பிசுபிசு 
வென்று மழைதூற ஆரம்பித்தது. அமுத 


பானம்‌ செய்தவாறே நாங்கள்‌ அங்கேயே 
[ தொடரும்‌ ] 


.. அதிகரிக்கும்‌ எதிர்பார்ப்புகள்‌ உடைய 
காலமிது என்று தற்காலத்தைப்பற்றி அடிக்‌ 
கடி சொல்லப்படுகிறது. கோரிக்கைகள்‌, 
உரிமைகளின்‌ வலீயுறுத்தல்‌, மேற்பரப்‌ 
பிலேயே களன்றுகொண்டிருக்கும்‌ வன்‌ 
முறை, ஆகியவையாக இந்த எதிர்பார்ப்பு 


கள்‌ உருவெடுக்கின்றன. .: இவையெல்லாம்‌ 
எந்தவிதத்திலும்‌ மாணவர்‌ உலகிற்கு 
மட்டும்‌ உரித்தானவை அல்ல. ஆனால்‌, 
மாணவர்கள்‌ தனி உரிமை படைத்த பிரி 
வினர்‌, குறைகளை ஒலிக்கும்‌ பிரிவினர்‌ 
என்பதால்‌ அவர்கள்‌ சொல்வதும்‌ செய்வ 
தும்‌ கவனத்தை இழுக்கிறது. 


ஒத்துழையாமை தாட்களின்போத, 
பள்ளிக்கூடங்களிலிருந்தும்‌ கள்லூரிகளி 
லிருந்தும்‌ வெளியேறி கிராமங்களில்‌ ஆக்கப்‌ 
பணிகளில்‌ ஈடுபட வரும்படி காந்திஜி 
தாமே மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்‌ 
தார்‌. அல்லது, நாடெங்கிலும்‌ அமைக்கப்‌ 
பட்டு வந்த அரசாங்க சார்பற்ற தேசிய 
கல்வி நிறுவனங்களில்‌ சேர்ந்து படிப்பைத்‌ 
தொடருமாறு கூறினார்‌. 

ஆனால்‌, அரசாங்கம்‌ அந்நியருடைய 
தாக இருக்கும்போது பரவலான சட்ட 
மறுப்பு இயக்கத்தில்‌ அனுமதிக்கப்பட க்கூடி 
யது என்ன என்பதற்கும்‌, அரசாங்கம்‌ நம்‌ 
முடையதாய்‌ இருக்கும்போது அனுமதிக்‌ 
கப்படக்கூடியது என்ன என்பதற்கும்‌ 
மலைக்கும்‌ மடுவுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ 
உண்டு. காந்திஜி அறிவாளிகளுக்காகப்‌ 
பரிந்து பேசியதில்லை. “போமர மக்கள்‌? 
என்று தாம்‌ கருதியோரிடமிருந்து தனிப்‌ 
பட்ட ஒரு குழுவினர்‌ அல்லது வர்த்தகத்‌ 


தினர்‌ என்றே காந்திஜி அவர்களைக்‌ கருதி 
னார்‌. “வன்‌ முறை. எங்கெங்கு வெளிப்பட்‌ 
டாலும்‌ பாமர மக்களின்‌ சார்பாக அது 
தோன்றுவதில்லை; வர்க்கத்தினரின்‌ சார்‌ 
பாகவே அதாவது அறிவாளிகளால்‌ இயக்‌ 
கப்படுவதாகவே அது தேோன்றுகிறது?? 
என்று 1994 ஆகஸ்ட்‌ 8-ம்‌ தேதியன்று ஒரு 
பத்திரிகையில்‌ அவர்‌ எழுதினார்‌, 

காசியில்‌ 1927-ல்‌ மாணவரிடையே 
அவர்‌ பேசு கையில்‌ அவர்களை இடித்துரைத்‌ 
தார்‌. இன்று நீங்கள்‌ பெறும்‌ கல்விக்‌ 
கென இத்தகைய கல்விக்கு ஒருபோதும்‌ 
வாய்ப்பில்லாத, பட்டினியால்‌ வாடும்‌ 
கிராமவாசிகள்‌ நிதி கொடுக்கிறார்கள்‌. 
வறியவரின்‌ சக்திக்கு உட்பட்ட.தாயிராத 
ஒரு கல்வியைப்பெற மறுப்பது உங்கள்‌ 
கடமை. ஆனால்‌ இன்று ௮தைதச்‌ செய்யும்‌ 
படி நான்‌. உங்களை கேட்கவில்லை. வறிய 
வருக்கென ஒரு சிறிய யச்ஞம்‌ செய்து 
சிறிதளவு கைம்மாறு செய்யும்படியே நான்‌ 
உங்களைக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌'' என்று 


காந்திஜி கூறினார்‌. 


காந்திஜி இவ்வாறு சொன்னபோது. 


செலவழிந்ததைவிட மாபெரும்‌ அளவக்குப்‌ 
பொதுப்பணம்‌ இன்று கல்விக்கென செல 


மாணவர்களும்‌ _.. ௫4. 


விடப்படுகிறது. நாலாம்‌ திட்டகாலத்தில்‌ 
கல்வித்‌ துறைக்கென 809 கோடி ரூபாய்‌ 
ஒதுக்கப்படவிருக்கிறது. இதில்‌ 259 
கோடி ரூபாய்‌ மத்தியத்‌ -துறைக்கானது ; 
50 கோடி ரூபாய்‌ ராஜ்யத்துறையைச்‌ 
சேர்ந்தது. சமூகத்திற்கான முக்கியமாய்‌ 
கிராம மக்களுக்கான இந்தக்‌ கடனை எவ்‌ 
வகையில்‌ திருப்பிச்‌ செலுத்துவது? 


தமது கல்வி முறை ஒன்றின்படி 
காந்திஜி. இந்தக்‌ கேள்வீக்கு விடை தரு 


“ ஒருமாணவன்‌ ஒரே சமயத்தில்‌ அரசியல்‌ வாதியாகவும்‌ பாடங்களை 


படிப்‌ பவனாகவுச்‌ இருக்க முடியாது. 


_ கரந்தி 


ஷை " ப்‌ 24 ட்‌ ம்‌ அ pare 


ree es A கய ப த க்‌ தகக 


4 


காந்தியும்‌ மாணவர்களும்‌ 97 


கிறார்‌. . அந்த முறையில்‌, . மாணவர்கள்‌ 
சமுதாயத்திற்கொரு சுமையாய்‌. இராமல்‌, 
தங்களுடைய உழைப்பின்‌ . வாயிலாக 
சமூகத்திற்த . ஆக்கம்‌ சேர்ப்பார்கள்‌. 
ஆரம்ப கட்டத்திலேயே 
கல்வி முறையைத்‌ துவக்கவேண்டும்‌ என 
அவர்‌ கூறியதற்கு இந்த எண்ணம்தான்‌ 
அடிப்படையாயிருந்தது. எல்லா மாணவர்‌ 
களும்‌ ஒரு வேலையைக்‌ கற்றுக்கொண் 
டால்‌, பள்ளிக்கூட நிலையிலிருந்தே அவர்‌ 
களுடைய கல்வியில்‌ தொழில்‌ அம்சம்‌ 
வலியுறுத்தப்பட்டால்‌, இது பொது நிதிக்கு 
மாபெரும்‌ மிச்சமாயிருப்பதோடு மட்டு 
மின்றி, உடல்‌ உழைப்பின்‌ கண்ணியத்தில்‌ 
நம்பிக்கை வைத்துள்ளவர்களும்‌ கல்லூரி 
நிலையில்‌ உழைப்பு, உள்ளம்‌, அறிவு 
ஆகியவற்றில்‌ சிறந்தலர்களுமான இளம்‌ 
தலைமுறையினர்‌ உருவெடுப்பார்கள்‌. 


அறிவாளிகளைக்‌ காந்திஜி எதிர்த்தார்‌ 
என்று சொல்வது சரியல்ல. ஆனால்‌, 
வாழ்க்கையுடனும்‌ உழைப்புடனும்‌ ஒன்றி 
யிராத. கல்வி அவருக்குப்‌ பிடிக்க வில்லை. 
சமூகத்தின்பால்‌ தங்களுக்குள்ள கடனைத்‌ 
திருப்பிச்‌ செலுத்துவதற்கென மாணவர்கள்‌ 
துடைப்பமும்‌ கூடையும்‌ ஏந்தச்‌ சித்தமா 
யிருக்க வேண்டும்‌, விடுமுறை முழுவதும்‌ 
கிராம சேயவைக்கானதாய்‌ இருக்க 
வேண்டும்‌. துப்பரவையும்‌, எளிய சுகா 
ஹார விதிகளையும்‌ கிராம மக்களுக்குக்‌ 
கற்பிக்கலாம்‌. கம்போஸ்ட்‌ உரம்‌ செய்யச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கலாம்‌... பலவழிகளில்‌ 
ஹரிஜனங்களுடன்‌ தோழமைகொள்வ 
தற்கும்‌ இந்த  நரத் தப்‌ பயன்படுத்‌ 
தலாம்‌. கிராம மக்களுடன்‌ தனி பிணைப்பு 
ஒன்றை உருவாக்கிக்‌ கொள்வதற்கென்றே 
காதி திட்டம்‌ வகுக்கப்பெற்றது. 


இது தவிர, சமூக சேவைக்கென 
ஒவ்வொரு வாரமும்‌ சிலமணி நேரத்தை 
ஒதுக்கிவைக்கலாம்‌. இரவுப்‌ பள்ளிக்‌ 
கூடங்கள்‌, மருந்தகங்கள்‌ போன்ற 
தொண்டு திட்டங்களைத்‌ துவக்கி நடத்து 
வதற்கென மாணவர்கள்‌ தமக்களிக்கப்‌ 
படும்‌ தொகையிலிருந்து சிறிது ஒதுக்கி 
வைக்கலாம்‌. 

கலகங்கள்‌, ஆர்ப்பாட்டங்கள்‌ போன்ற 
வற்றின்‌ போது வகுப்பு ஒற்றுமையைப்‌ பரா 
மரிக்கக்கூடிய அமைதிக்‌ குழுக்களை ஏற்‌ 
படுத்தி, மாணவர்கள்‌, வகுப்பு வாதத்தை 
முறியடிப்பதற்கு நிறையச்‌ செய்ய முடியும்‌. 


தமது ஆதாரக்‌. 


கேராஜில்லாவில்‌: சாதிவிருந்து ஒன்றில்‌ 
கலந்துகொள்ள மறுத்த மாணவர்களைக்‌ 
காந்திஜி பாராட்டினார்‌. அந்தப்‌ பகுதியில்‌ 
உள்ள மற்றோருக்கு இது ஓர்‌ எடுத்துக்காட்‌ 
டாக அமையும்‌. என்று அவர்‌ நினைத்தார்‌, 
தீபாவளி சமயத்தில்‌ விளையாட்டுப்போட்டி 
களுக்கும்‌ சிற்றலாக்களுக்கும்‌ ஏற்பாடு 
செய்தும்‌ வீடு பெருக்கியும்‌ வெள்‌ னபையடித்‌ 
தும்‌, மாணவர்கள்‌ நல்லுதாரணமாய்‌ 
விளங்க முடியும்‌. மேறகூறிய செயல்களால்‌ 
அவர்கள்‌, இனிப்புகளுக்காகவும்‌ வாண 
வேடிக்கைகளுக்காகவும்‌ ஆகும்‌. : அமிதச்‌ 
செலவுக்கு மாற்றளிககமுடி யும்‌. திருமணங் 
களில்‌ ஆடம்பரத்தை இளைஞர்கள்‌ அனு 
மதிக்கலாகாது. சாதி, வகுப்புக்‌ கலப்பு 
மணங்களுக்கு அவர்கள்‌ முன்னோடிகளாய்‌ 
விளங்கவேண்டும்‌. சீதனத்தையோ, மாற்‌ 
றுப்‌ பொருள்களையோ ஏற்க இவர்கள்‌ 
மறுக்கவேண்டும்‌. : 


இந்திய மொழிகள்‌ காந்திஜிக்கு மிக 
வும்‌ பிடித்தமானவை. . அவற்றில்‌ குறிப்‌ 
பாக, இந்து-முஸ்லிம்‌ ஒற்றுமைக்கு அடை 
யாளமாக ஹிந்துஸ்தானியை அவர்‌ பெரி 
தும்‌ விரும்பினார்‌. இது சம்பந்தமாக ஒரு 
நல்ல யோசனையை அவர்‌ மாணவர்களிடம்‌ 
கூறினார்‌. தாங்கள்‌ கற்பனவற்றை. மாண 
வர்கள்‌ தாய்மொழியில்‌ ஆக்கி, கிராம 
மக்களுக்குத்‌ தெரியப்படுத்தவேண்டும்‌, 
மாணவர்‌ விடுதிகளில்‌ இருப்போர்‌ ஒரு 
போதும்‌ உணவை வீணாக்காமல்‌ இருக்க 
வேண்டும்‌. 


தேசிய உணர்வுபற்றி மாணவர்கள்‌ 
அறிந்திருக்கவேண்டுமென ' காந்திஜி 
விரும்பினார்‌. ஆனால்‌, மாணவர்கள்‌ அரசி 


யலில்‌ ஈடுபடுவதை அவர்‌ பலமாக எதிர்த்‌ 
தார்‌. “ஒரு மாணவன்‌ அரசியல்‌ வாதி 
யாய்‌ இருக்கும்‌ அதே சமயத்தில்‌ படிக்கவும்‌ 
முடியாது? என்று காந்‌ தி.ஜி கூறினார்‌. 
“மாணவர்களுக்கோ, அவர்களை ஏவிவிடு 
வோருக்கோ பயனில்லாத நோக்கங்களுத்‌ 
கென மாணவர்களைக்‌ கருவிகளாய்ப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்வதை நான்‌ முற்றிலும்‌ 
எதிர்க்கிறேன்‌? என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 
“அரசியல்‌ பதவிபோட்டி மாணவர்‌ உலகம்‌ 
அறியா த ஒன்றாய்‌ இருக்கவேண்டும்‌. அதில்‌ 
ஈடுபடும்‌ தருணத்திலிருந்து அவர்கள்‌ 
மாணவர்கள்‌ அல்லர்‌. எனவே, நாட்‌ 
டிற்கு நெருக்கடி நேரிடும்போது அவர்கள்‌. 
அதைக்காக்கத்‌ தவறிவிடுவார்கள்‌? என்று 
1941-ம்‌ ஆண்டு ஜனவரி 26-ந்தேதியன்று 


98 "சிவாஜி 


ccc 
* பிச்சைக்காரர்கள்‌ கேட்பதைக்‌ கொடுக்கா 
விட்டால்‌, அவர்கள்‌ பட்டினி கிடக்கப்‌ 
போவதாக பயமுறுத்துகிறார்கள்‌. அல்லது 
பட்டினி கிடப்பதாக நடிக்கிறார்கள்‌. இது 
நல்ல முறையில்‌, நல்ல எண்ணத்தோடு 
மேற்கொள்ளும்‌ உண்ணாவிரதம்‌ அல்ல. 
இத்தகையோர்‌ இப்படி உண்ணாவிரதம்‌ 
மேற்கொள்‌ வதன்‌ மூலம்‌ தங்களையே 
தாழ்த்திக்கொள்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பட்டினி கிடந்துவிட்டுப்‌ போகட்டும்‌ 
என்று விட்டுவிடுவதுதான்‌ உரிய முறை. 
_ காந்தியடிகள்‌. 
wr www 
அனைத்திந்திய மாணவர்‌ சம்மேளனத்தின்‌ 
பொதுக்‌ காரியதரிசிக்கு எழுதிய கடிதத்‌ 
தில்‌ காந்திஜி கூறினார்‌. 


6 பாட்டாளிகளைப்‌ போலன்றி மாண 


வர்கள்‌ கல்வியறிவு பெற்றவர்கள்‌. வேலை. 


நிறுத்தங்கள்‌ போன்றவை மூலமாக அவர்‌ 
களுக்கு ஆக: வேண்டியது ஒன்றுமில்லை. 
தொழில்‌ அதிபர்களைப்‌ போலன்றி, கல்வி 
நிறுவனங்களின்‌ தலைவர்‌ களுக்கும்‌ மாணவர்‌ 
களுடனான பிணக்கினால்‌ ஆக வேண்டியது 
- மேலும்‌, ஒழுங்கிற்கோர்‌ எடுத்துக்‌ காட்‌ 
டாய்‌ விளங்க வேண்டுபவர்கள்‌ மாண 
வர்கள்‌. ஆகவே, மாணவர்‌ வேலை நிறுத்‌ 
தத்தினால்‌ தீவீர விளைவுகள்‌ ஏற்படும்‌. 
அசாதாரணமான சந்தர்ப்பங்களில்‌ 
மட்டுமே இது நியாயமானதாகும்‌?' என்றும்‌ 
அவர்‌ கூறினார்‌. 

“மாணவர்கள்‌ தம்மிச்சையாகச்‌ 
செயல்பட்டு, பலனற்ற ஆர்ப்பாட்டங்களில்‌ 
தம்‌ சக்தியை வீணாக்கினால்‌, நாட்டு நோக்‌ 
கத்திற்கு ஊறு விளைவிப்பார்கள்‌?? என்று 
அவர்‌ 1940- ம்‌ ஆண்டில்‌ குறிப்பிட்டார்‌, 
மாணவர்‌ நடவடிக்கைகளில்‌ காலித்தனம்‌ 
வெகுஎளிதில்‌ புகுந்துவிடக்கூடும்‌ என்பதை 
காந்திஜி வெகு நன்றாய்‌ அறிந்திருந்தார்‌. 
அகிம்சை வழியை மாணவர்கள்‌ கடை 
பிடிக்க வேண்டியதன்‌ தேவைப்‌ பற்றியும்‌, 
காலிகளால்‌ தாங்கள்‌ இட்டுச்‌ செல்லப்‌ 
படுவதற்குப்‌ பதிலாக காலிகளை அடக்க 
வேண்டியது குறித்தும்‌ 1928- ம்‌ ஆண்டி 
லேயே அவர்‌ அறிவுறுத்தினார்‌. 

முதலாளித்துவத்தைக்‌ குறைகூறி 
வர்க்கப்‌ போராட்டம்‌ பற்றிப்‌ பேசிய 
மாணவரிடம்‌ அவர்‌ பேசுகையில்‌, 


தாய்‌ 


£6 கண்ணாடி வீட்டில்‌ இருக்கும்‌ நாம்‌ மற்ற 


'வர்மீது கல்லெறியாமல்‌ இருப்போம்‌. எந்த 


அளவுக்குப்‌ பாமர மக்களின்‌ வாழ்வில்‌ 
நீங்கள்‌ பங்கெடுத்துக்‌ -கொள்கிறீர்கள்‌ 2 
என்னைப்‌ பொறுத்த மட்டில்‌ இது ஓர்‌ ஆசை 
யாகவே இருக்கிறது. முதலாளித்துவ 
பழக்க வழக்சங்கள்‌ என்று நாம்‌ குறிப்பிடு 
வனவற்றையே நாம்‌ இன்னும்‌ முற்றிலும்‌ 
கைவீட்டப்பாடில்லை?' என்று அவர்‌ 
கூறினார்‌. 


நாட்டின்‌ ' தேவைகளோடு ஒன்றி 
யிராத கல்வி முறை, கல்வியறிவு பெற்றோ 
ரிடையே வேலையின்மைக்கு உழி வகுத்து 
விடும்‌ என்பதைக்‌ காந்திஜி முன்கூட்டியே 
அறிந்திருந்தார்‌. எனவே, கல்வி முறை 
யை மாற்றுவதே சிறந்ததாகும்‌ என்று அவர்‌ 
கருதினார்‌. ஆனால்‌, ஏற்கனவே கல்வி 
யறிவு பெற்ற வேலையற்றோர்‌ இருந்தால்‌ 
அதுபற்றி அவர்‌ ஒரு யோசனையை வெளி 
யிட்டார்‌. வேலையற்ற பட்டதாரிகள்‌ மா 
பெறும்‌ அறிவூட்டும்‌ இயக்கத்தில்‌ ஈடுபட்டு, 
இதற்குப்‌ பிரதியாக கிராம மக்களிடமிருந்து 
உணவு பெறுவது சிறந்ததல்லவா? என்று 
அவர்‌ கூறினார்‌. 


மாணவியர்க்கும்‌ காந்திஜி தெளிவான 
அறிவுறை வழங்கினார்‌. “(உங்களுக்கு மண 
மாகியிருந்தாலும்‌ ஆகாவிடினும்‌ அடிமை 
யாயிராதீர்கள்‌. நாட்டிற்குத்‌ தேவைப்‌ 
படுவதைச்‌ செய்யுங்கள்‌. வெறும்‌ அழகுப்‌ 
பொம்மைகளாவதற்காக உங்கள்‌ பெற்றோர்‌ 
கள்‌ உங்களைப்‌ பள்ளிக்கூடங்களுக்கு 
அனுப்பவில்லை??. மாதர்களிடத்து நீரம்பி 
யுள்ளதென அவர்‌ கருதிய தீரத்திலும்‌, 
தியாகத்திலும்‌ சிறந்து விளங்கவேண்டு 
மென மாணவியரிடம்‌ அவர்‌ எப்போதும்‌ 
வற்புறுத்தி வந்தார்‌. ஒரு பள்ளிக்கூட 
சஞ்சிகையில்‌ பழைய மாணவரின்‌ 
திருமணங்கள்பற்றிய விவரங்களை அவர்‌ 
பார்க்கையில்‌, எந்த ஒரு பெண்ணும்‌ 
சேவைக்கு மட்டும்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ 
கொண்டதாக ஒரு குறிப்புகூடகாண வில்லை 
என்றார்‌. மாதரின்‌ சேவையுணர்வு குடும்‌ 
பத்தைக்கடந்து, சமூக முழுமைக்குமான 
இருக்கவேண்டும்‌ என்று அவர்‌ 
எப்போதும்‌ கூறி வந்தார்‌. 


நாட்டு விவகாரங்களில்‌ மாணவர்கள்‌ 
செயலான பங்கு பெறுவதற்குக்‌ காந்திஜி 
அன்று கூறிய யோசனைகள்‌ இன்னும்‌ 
பொருத்தமானலையாகவே உள்ளன. * 


r= 


$* 


வி. கிருஷ்ணசாமி 
அய்யா 


மனிதரின்‌ ஞாபக சக்தி குறை 
வென்பது பொதுவாய்‌ எல்லோரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளக்கூடிய விஷயம்‌, அதிலும்‌ 
துளியும்‌ சரித்திர உணர்ச்சியை வளர்க்காத 
பரம்பரையில்‌ வந்த நமக்கு ஒரு ஐம்பது 
ஆண்டுகள்‌ கடந்து விட்டாலே ஒருவரைப்‌ 
பற்றிய தகவல்களோ அல்லது ஒரு நிகழ்ச்‌ 
சியைப்‌ பற்றிய வரலாறோ பிசகின்றித்‌ 
தெரிவதில்லை. காரணம்‌ நம்முடைய 
சிரத்தைக்‌ குறைவென்றேதான்‌ முடிவு 
கட்ட வேண்டும்‌. 

இந்திய சுதந்திரப்‌ போர்‌ தொடங்கி 
ஒரு அறுபது ஆண்டுகள்‌ கழித்தே சுதந்‌ 
திரம்‌ நமக்குக்‌ கிடைத்தது. அதிலும்‌ 
மகாத்மாகாந்தி இந்திய இயக்கத்தின்‌ 
தலைவராக ஏற்பட்டபின்னேதான்‌ அரசியல்‌ 
வேகமும்‌ இயக்கத்தின்‌ முதிர்ச்சியும்‌ குறியை 
நாக்கி விறுவிறுப்புடன்‌ சென்றன. 
ஆயினும்‌ மகாத்மாவும்‌, காங்கிரஸ்‌ ஸ்தா 
பனம்‌ என்றொன்று வெகு காலமாய்‌ அவருக்‌ 
கும்‌ முன்தொடர்ந்து அரசியலில்‌ மக்கள்‌ 
இதயங்களைப்‌ பண்படுத்தி வந்ததால்‌, 
இந்திய நாட்டில்‌ அவர்‌ காலை ஊன்‌ றிய 
வுடன்‌ யோசனை எதுவுமின்றி தமது சத்தி 
யாக்கிரப்‌ போரின்‌ உத்திகளைத்‌ தலைவர்‌ 


தீர்மானத்தை 


களிடம்‌ பயன்படுத்த இயன்றது. ஆகை 
யால்‌, அரசியல்‌ சரித்திரம்‌ எழுதுகிறவர்கள்‌, 
காங்கிரஸ்‌ ஸ்தாபனத்தை வளர்த்து வந்த 
முந்திய பெரியார்களை மறக்காது, காந்தி 
இயக்கத்துடன்‌ மட்டுமே இந்திய சுதந்திரப்‌ 
போர்‌ஆரம்பித்ததாகக்காட்டாமல்‌, அவருக்‌ 
குமுன்‌ உள்ள கலைமுறையின்‌ உயர்‌ பணி 
களையும்‌ தெரிந்தே காங்கிரஸ்‌ இயக்கத்தின்‌ 
வரலாற்றைக்‌ குறிக்க வேண்டும்‌. 


அவ்விதம்‌ குறிக்கையில்‌ கோகலே, 
மேதா, மாளவியா, சுரேந்திரநாதபானர்ஜி, 
வாச்சா, சென்னையில்‌ வீ. கிருஷ்ணசுவாமி 
ஜயர்‌ முதலியவர்களின்‌ ஞாபகங்களைக்‌ 
குறைக்காமல்‌ பாதுகாத்தல்‌ அவசியம்‌. 
சூரத்‌ பிரிவின்‌ விளைவால்‌ மிதவாதிகள்‌, 
தீவிரவாதிகள்‌ என்றிரண்டு கட்சிகளாய்க்‌ 
காங்கிரஸில்‌ தோன்றியவர்களிடையே 
சச்சரவுகள்‌ பலத்ததை, இன்றுசிலர்‌ மிதவா 
தக்‌ கொள்கையின்‌ சிறுமையின்‌ பயனே 
அவ்வாறு நேர்ந்தது என்பர்‌. கவனித்தால்‌ 
மிதவாதிகளில்‌ அன்றிருந்தவர்கள்‌ இன்‌ 
றுள்ள எந்தப்‌ பெரியவர்களின்‌ தைரியத்‌ 
திற்கோ அல்லது தேசப்பற்றிற்கோ சளைத்‌ 
தவர்களில்லை என ருசுப்படுத்தி விடலாம்‌. 


மிதவாதிகளினால்தாண்‌ காங்கிரஸே 
1917 வருஷத்திய அலங்கோலத்திற்குப்‌ 
பிறகு பிழைத்தது எனலாம்‌. அந்த நன்‌ 
மைக்கும்‌ அடிகோலியவர்‌ ஓர்‌ அளவு 
சென்னை பிரமுகரான என்‌ கந்தையாரே. 
காங்கிரஸ்‌ கூட்ட.த்தை 1908ஆம்‌ ஆண்‌ 
டில்‌ மிக்க வன்மையுடன்‌ சென்னையிலேயே 
நடத்தித்‌ தந்தவர்‌ அவர்தாம்‌. அவர்‌ 
மட்டும்‌ இல்லாதிருந்தால்‌ என்ன கதி 
காங்கிரஸுக்கே ஏற்பட்டிருக்குமோ என்று 
கோக்கலே, வாச்சா இருவரும்‌ அடிக்கடி 
கூறுவார்களாம்‌. இதற்கு அத்தாட்சிகள்‌ 
அவர்கள்‌ எழுதிய கடிதங்களே. மேலும்‌, 
சென்னையில்‌ டிசம்பர்‌ மாதத்தில்‌ காங்கிரஸ்‌ 
கூட்டத்தை நிறைவேற்றுவது என்ற 
வீஷயாலோசனைக்குழு 
ஆகஸ்டு மாதத்தில்தான்‌ முடிவு செய்தது. 
மூன்றே மாதங்கள்‌ இடையில்‌ இருந்தன 
வாம்‌. தமது பேராற்றலைக்கொண்டு என்‌ 
தந்தையார்‌ சென்னையில்‌ நடத்தப்பட 
வேண்டிய கூட்டத்திற்கு சகல ஏற்பாடு 
களையும்‌ செய்ததுடன்‌, கூட்டம்‌ வெற்றி 
யுடன்‌ முடிந்த பிறகும்‌ வரவு செலவு 
கணக்கு முதலியவைகளையும்‌, காங்கிரஸ்‌ 
நிகழ்ச்சிகளின்‌ அறிக்கையையும்‌ வெகு 
சீக்கிரம்‌ தயாரித்து மூன்று மாதங்களுக்‌ 


100 சிவாஜி 


குள்‌ காங்கிரஸ்‌ அங்கத்தினர்களின்‌ கையில்‌ 
கிடைக்கும்படி செய்தார்‌. வாச்சா பல 
ஆண்டுகள்‌ காங்கிரஸ்‌ காரியதரிசியாக 
இருந்த அனுபவம்‌ பெற்றவர்‌. அவரே 
வியந்தார்‌ என்றால்‌, சென்னை நிர்வாகத்‌ 
தின்‌ தற்மையைய பற்றியும்‌ அதச்‌ 
செவ்வனே செய்த பெரியாரைப்‌ பற்றியும்‌ 
பெருமைப்படாது எவ்விதமிருக்க முடியும்‌? 


வி. கிருஷ்ணசுவாமி ஐயர்‌ தாட்டு 
நலனை மட்டுமே குறிவைத்து உழைக்‌ 
காதவர்‌; சொந்தத்தில்‌ உழக்கறிஞராய்‌, 
சம்பாத்தியம்‌ வெகுவாய்க்‌ குவித்த 
வராயிற்றே என்ற சிலர்‌ எண்ணலாம்‌. ஆம்‌, 
உண்மை; சம்பாதித்ததைக்‌ சணக்குப்‌ 
பார்த்துப்‌ பாங்கியில்‌ பத்திரப்படுத்தியவ்ரா 
அவர்‌? இல்லையே! முழுகிய அர்பத்துநட்டு 
பாங்கியின்‌ அதிகாரியைக்‌ கிரிமினல்‌ உழக்‌ 
கிற்கு எப்படி யாவது ஆளாக்குவதன்‌ 
பொருட்டு அவர்‌ அவனைக்‌ குறுச்கு விசா 
ரணைகளால்‌ திணர அடித்ததைக்‌ கதை 
ததையாகச்‌ சொல்லுவார்கள்‌ அந்தக்காலத்‌ 
தியவர்களில்‌ பலர்‌. I 


அதனுடன்‌ நில்லாமல்‌; தம்‌ முயற்சி 
யின்‌ விலாவாய்‌ இந்தியன்‌ பாங்கு லிமிடெட்‌ 


a சொச்ச 
Statement about ownership and other . 
Particulars of the Shivaji 
Form IV 
( See Rule No. 8) 
: Tiruchirapalli-2. 
: Monthly 


1. Place of Publication 
2, Periodicity of its publication 


3,4 & 5, Name of the Printer, 
Publisher and Editor 
- Nationality 
Address 


: Triloka Sitaram, 
3 Indian. 


: 2-A, Fort Station Road, 
Tiruchirapali-2. 


Triloka Sitarem, 
2-A, Fort Stalion Road, 
Tiruchirapeli - 2. 


individual who own the 
newspaper 


6. Name and address of the | 


I, Triloka Sitaram heraby declare that the particulars 
given above are true to the: best of my krowledge and 


belief. 


Tirochirapalli-2, 
March 15, 1969. 


BAILII செம EAE 


(Sd) Triloka Sitaram 


Publisher. 


என்றுள்ள சிற. ந்த ஸ்தாபனத்தைத்‌ 
தொடங்கஉம்‌ அவரே பாடுபட்டார்‌. ஒரு 
பக்கம்‌, தொழில்‌ அலுவல்கள்‌ சதா அவ 
ருக்கு; மற்றொரு பக்கம்‌ பல துறைகளில்‌ 
கண்ணோட்டம்இட்டு எங்கெங்கு எவை 


எவை. சீர்படுத்தப்படவேண்டியவையோ 
அவை அவைகளைச்‌ சீர்படலைக்கவும்‌ 
முயன்‌ றவர்‌. 


, அவருடைய மனத்தின்‌ வேகமும்‌, 
கற்பனை சக்தியும்‌ எவ்வளவு சிறந்தகை! 
ஒன்றிரண்டு அத்தாட்சிகளைக்‌ காண்பிப்‌ 
பத பொருத்தமல்லவ.? 


சென்னைக்குக்‌ காந்தி என்ற நாமமே 
தெரியாத காலம்‌ 1910 ஆம்‌ ஆண்டு. 
காங்கிரஸ்‌ தலைவர்களில்‌ முக்கியமான 
சிலரே அவருடைய தென்‌ ஆப்பிரிக்கா 
இயக்கத்தைப்பற்றி அறிவார்கள்‌ அக்காலத்‌ 


தில்‌. 1910 ஏப்பரல்‌ மாதத்தில்‌ எச்‌. எஸ்‌. ' 


எல்‌. போலக்‌ (H. 5. .. Polak) என்ற காந்தி 
அடிகளின்‌ தென்‌ ஆப்ரிக்கா இயக்கத்தின்‌ 
சகபாடி, சென்னைக்கு வந்தார்‌. சென்னை 
யில்‌ என்‌ தந்தையார்‌ அச்சமயம்‌ ஹை 
கொோர்ட்டுஜட்‌ ஜ்பதவீயில்‌ அமர்ந்திருந்தார்‌. 


பேட்டிகாண வந்தவரை, என்தந்தையார்‌ ' 


மார்பைக்கூட ஆடையால்மூடிக்கொள்ளாது 
சாவகாசமில்லாமல்‌ தான்‌ தமது அறையில்‌ 
வரவேற்றார்‌. மேலும்‌ துளியும்‌ சங்கோச 
மின்றி வந்தவரிடம்‌ “ஜயா”? எங்கள்‌ 
பழக்கம்‌, எங்கள்‌ அரசனை மரியாதையுடன்‌ 
வரவேற்பதானாலும்‌ இம்மாதிரிதான்‌ மேல்‌ 
அங்கியையும்‌ இடுப்பில்‌ சுற்றிக்கொண்டு 
வரவேற்பது எங்கள்‌ உபசார தோரண, 
ஆகையால்‌, என்மார்பை நான்‌ வஸ்திரத்‌ 
தால்‌ மூடாமல்‌ உங்களைக்‌ கரங்குவித்து 
அழைப்பதை மன்னிக்கவும்‌ என்றாராம்‌. 


வந்தவர்‌ காந்தி அடி. களைச்கண்டு 
வியந்தவர்‌. களங்கமில்லாத இவ்வார்த்தை 
களைக்‌ கேட்கவும்‌ அவைகளைவிட தமக்கு 
உபசாரம்‌ வேறுதேர்த்தியாய்‌ இருக்கமாட்டா 
என்றே நினைத்தாராம்‌. 


பி இருவரும்‌ கெல்லெட்‌ ஹலில்‌ 
(Kellet Hall) பிரசங்கங்கள்‌ செய்தார்கள்‌. 
ஏப்ரல்‌ 28-ஆம்‌ தேதி கிருஷ்ணஸ்வா மிஐயர்‌ 
தலைமையில்‌, போலக்‌ “காந்தியும்‌, டிரான்‌ 
ஸ்வால்‌ இயக்கமும்‌?” என்பதைப்‌ பற்றிப்‌ 
பேசினார்‌. அவர்‌ சொற்பொழிவை மிஃவும்‌ 
கவனமாய்க்‌ கேட்டவர்‌ என்‌ தந்தையார்‌. 
தமது முடிவுரையில்‌ பேசுகையில்‌ சொன்‌ 


னார்‌, ““கரந்தியைப்‌ போன்ற ஓர்‌ சுத்த 


க்‌ பட: பம மகக 


1 


இருவர்‌ 


கிருஷ்ணசாமி அய்யர்‌ 


ஆத்மாவை இந்நாடு பெற்றெடுத்ததற்கு 
நாம்‌ கடவுளுக்குக்‌ கைம்மாறு செய்யக்‌ 
கடமைப்பட்டுள்ளோம்‌. அவர்‌ அரியதேசத்‌ 
தொண்டர்‌ மட்டுமல்ல. பெரிய தத்துவ 
ஞானியும்‌. இன்று ஆப்பிரிக்காவில்‌ அவர்‌ 
செய்யும்‌ போரின்‌ விளைவு எதுவாயினும்‌, 
ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌; வரும்‌ சந்ததிகள்‌ 
போற்றக்கூடிய, இதுவரையில்‌ அறியாத 
விதம்‌. நிரந்தரமான பெயரை அவர்‌ நிலை 
நாட்டுவார்‌ என்பது திண்ணம்‌??. 


1910 ஆம்‌ ஆண்டில்‌ மகாத்மா என்ற 
சிறப்புப்‌ பெயரையே அவர்‌ பெறாதபொழுது 
முன்கூட்டியே அவர்‌ அடையப்‌ 
போகும்‌ கியாதியைப்பற்றி அவர்‌ சொன்ன 
தின்‌ தெளிவும்‌, தீர்க்க தரிசனமும்‌ வீயக்க 
வேண்டியவை. 


மற்றொரு சம்பவம்‌. மகா கவி சுப்பிர 
மணிய பாரதியை, பலர்‌ போற்றுவதற்கு 


முன்‌, அரசியலில்‌ தமக்கு எதீர்க்கட்சியில்‌ 
இருப்பவரின்‌ கவிதைத்திறனைக்கண்டு 


மிகவும்‌ பாராட்டி, அவருக்கு வேண்டிய 
தான கவிதைத்‌ தொகுதியொன்றை அச்‌ 
சிட்டு ஆயிரக்கணக்கான பிரதிகளையும்‌ 
இலவசமாய்‌ ஜனங்களிடையே வாரி வழங்கு 
வதற்கு வேண்டிய பேராற்றல்‌ ஒருவரிடம்‌ 
காணப்பட்டால்‌ அதை இன்று எப்படிக்‌ 
கவனியாது தள்ளமுடியும்‌? ஆம்‌, பாரதி 
யாரே என்‌ தந்தையைப்பற்றி ஆங்கிலக்‌ 
கட்டுரையொன்றில்‌ 1918ஆம்‌ ஆண்டில்‌ 


புகழ்ந்துள்ளார்‌ என்றால்‌, எவ்வளவு என்‌: 


தந்தையாரிடம்‌ உயர்நோக்கங்கள்‌ மலிந்‌ 
திருந்தன என்பது விளக்கம்‌ பெறுகிறது. 


பார்ப்பதற்கு அதிக உயரமில்லாவிட்‌ 
டாலும்‌, அவருடைய நிமிர்ந்த தலையும்‌ 
ஏறுபோன்ற நடையும்‌ எதிர்ப்பட்ட வர்‌ 
களின்‌ இதயங்களைக்‌ களவாடிவிடும்‌. பேச்சு 


வேகமா, அல்லது காரியம்‌ வேகமா 
என்றே போட்டிஇடும்‌. அவரிடம்‌ வாய்‌ 
வெடிகள்‌ எவ்வளவோ வெளிவரினும்‌, 


அவரிடம்‌ இதயம்‌ பாகாய்க்‌ கனிந்துருகும்‌. 
தைரியத்தைப்‌ பிறரிடம்‌ ஊட்ட அவர்‌ 
நாடிய வழி, தம்மை எதீர்த்து நல்லதாய்‌ 
எவன்‌ வாதாடினாலும்‌ அவனிடம்‌ மதிப்பை 
உடனுக்குடனே காட்டுவதுதான்‌. 


ஒருசமயம்‌ ஜட்ஜ்‌ பதவியைவிட்டு 
நீங்கி கவர்னர்‌ நிர்வாக சபையின்‌ அங்கத்‌ 
தினராய்‌ அவர்‌ ஆனார்‌. அச்சமயம்‌ தம்மைப்‌ 
பற்றி வக்கீல்கள்‌ என்ன நினைத்தார்கள்‌ 
என்றறிய, பல தலைவர்கள்‌ இருந்த இடத்‌ 


10! 


ஓஒ ்‌ © ஓ 

சிந்தனைச்‌ சிதர்‌ 

ச எல்லா சமயங்களும்‌, உண்ணாவிரதத்தை 
ஒரு சிறந்த ஒழுங்குக்‌ கட்டுப்பாடு முறை 
யாகக்‌ கருதுகின்றன. தாங்களாகவே 
முன்வந்து உண்ணாவிரதத்தை மேற்‌ 
கொள்பவர்கள்‌, அதன்‌ பலனாக அமைதி 
யும்‌ தூய்மையும்‌, பெறுகிறார்கள்‌. 


ஸீ மிருகத்தனமான உணர்ச்சியை அடக்கு 
வதற்கு உண்ணாவிரதம்‌ உதவிபுரியும்‌. 
ஆனால்‌, சுபக்கட்டுப்பாடு தோக்கத்துடன்‌ 
தான்‌ உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள 
வேண்டும்‌. 

ஸீ தூய்மையான உண்ணாவிரதம்‌, மிகவும்‌ 
மிகவும்‌ சக்தி வாய்ந்த வழிபாடு ஆகும்‌. 
லட்சக்கணக்கான மக்கள்‌ தாங்களாகவே 
முன்வந்து உணவருந்தாமல்‌ இருப்பது 
சிறிய விஷயம்‌ அல்ல. இத்தகைய 
உண்ணா யிரதம்தான்‌ சத்தியாக்கிரக 
முறையிலான உண்ணாவிரதம்‌. இது.தனி 
நபர்களையும்‌ நாடுகளையும்‌ சிறப்பிக்கிறது. 


_ இண்ணால்‌.. 


தில்‌ கேட்டாராம்‌, ஒருவரும்‌ அவரிடம்‌ 
குறைகூறவில்லை. சிறுவரான ஒருவர்‌, 
அவரிடமே ஆபீசில்‌ தொழில்முறை கற்ற 
வர்‌ சொன்னாராம்‌. ₹**நீதிஸ்தலத்தில்‌ ஜட்ஜ்‌ 
பதவியில்‌ நீங்கள்‌ இருக்கையில்‌, வாதாடும்‌ 
வழக்கறிஞர்களைப்‌ பேச வொட்டாமல்‌ 
அடித்தீர்கள்‌?? என்று. அவ்வளவுதான்‌, 
அங்குள்ள பெரியவர்கள்‌ இதைக்கேட்டுப்‌ 
பயந்தேபோனார்கள்‌. 


ஆனால்‌ என்‌ தந்தையார்‌ இளஞரைப்‌ 
பார்த்து “மற்றவர்கள்‌ சொல்லச்‌ சங்கோ 
சப்பட்டாலும்‌, நீ தைரியமாய்ச்‌ சொன்ன 
தற்கு உனக்கு என்‌ ஆசிகள்‌? என்றாராம்‌. 
பிற்காலத்தில்‌ நீதிபதி பதவியில்‌ வெகு 
காலம்‌ வேலைபார்த்த ஸ்ரீ என்‌. சந்திரசேகர 
ஐயரே அன்று பேசிய இளைஞர்‌. 

இன்று இம்மாதிரியான பல செய்தி 
களை நாம்‌ அறிவதால்‌ உயர்வு எய்துகிறோ 
மல்லவா? 


என்‌ தந்‌ைத 


பாரதியாரீன்‌ புதல்வி 
_ ந, சகுந்தலாபாரதி 


“எந்தாய்‌! நீதந்த 
இயற்பொருள்‌ எல்லாமிழந்து 
நொந்தார்க்கு நீயன்றி 
தோவழிப்பார்‌ யாருள ரே? '? _யாரதி 


1940-ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ 
11-ந்‌ தேதி அவர்‌ இறந்தநாள்‌ பாரதி தினமா 
கக்‌ கொண்டாடப்பட்டதை இரண்டாயிரம்‌ 
மைல்களுக்கப்பாலுள்ள நான்‌ ரேடியோ மூல 
மாகக்‌ கேட்டேன்‌. அவரது கவிதைத்‌ 
திறமையை, அவர்தன்‌ உயரிய தேச பக்தியை, 
ஜனங்கள்‌ அறிந்து பக்தி செலுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌, அவர்‌ தம்‌ கவிதையின்‌ மூலமாக தம்‌ 
கருத்துக்களை வெளியிட முடியாமல்‌ கட்டுண்டு 
கிடந்ததை நினைந்து மனம்‌ தொந்து மருகியதை 
யாரறிவார்‌? 


அவர்‌ ஓர்‌ க்ஷத்திரியனைப்போன்று வீர 
மரணத்தை விரும்பினார்‌! “*போர்‌ முனையிலே 
முன்னணியில்‌ நிற்பேன்‌. துண்டிக்கப்பட்டு 
விழுந்த என்‌ சிரசைப்‌ பல்லக்கில்‌ வைத்துக்‌ 
கொணர்வார்கள்‌ செல்லம்மா! அப்போது 
ஜனங்கள்‌ உனக்கு சேனைத்தலைவனுடைய 
மனைவிக்குரிய மரியாதை செய்வார்கள்‌,” 
என்பார்‌. *“நரை கூடிக்‌ கிழப்பருவமெய்திக்‌ 
கொடுங்கூற்றுக்கிரையெனப்‌ பின்மாயும்‌ பல 
வேடிக்கை மனிதரைப்போல நான்‌ வீழ்வே 
னென்று நினைத்தாயோ???” என்று பராசக்தி 
யிடம்‌ ஒவ்வொருநாளும்‌ ஸ்நானம்‌ செய்யும்‌ 
போது கோபத்துடன்‌ சேட்பதுபோலப்‌ பாடு 
வார்‌. சிறு குழந்தையான என்‌ மனதில்‌ 
அவரது வார்த்தைகள்‌ பசுமரத்தாணிபோலப்‌ 
பதிந்தன. 

என்‌ தகப்பனாரைப்பற்றி என்‌ நினைவுகளை 
யும்‌ எழுதலாமென்று எண்ணி ஆரம்பித்தேன்‌. 
எதிலிருந்து தொடங்குவது? 

 ஓடித்தவறி உடைவனவாம்‌ சொற்களெலாம்‌, 

கூடி மதியிற்‌ குவிந்திடுமாம்‌ செய்தியெலாம்‌, 7 

எனக்குப்‌ பொழுதுபோவதற்காக எண்‌ 
ணற்ற கதைக. சொல்லுவார்‌.தமிழ்க்கதைகள்‌ 
முடிந்துவீடும்‌. பஞ்சதந்திரம்‌, மற்றும்‌ சமஸ்‌ 


p தொடர்ச்சி: 1 


கிருதக்கதைகள்‌, *லாபோந்தேன்‌' எழுதிய 
பிரெஞ்சுக்கதைகள்‌. அவைகளும்‌ முடிந்து 
வீடும்‌. புதியபுதிய கதைகள்‌, அப்போதைக்‌ 
கப்போது கற்பனை செய்துகூடச்‌ சொல்வார்‌. 
நட்சத்திரக்‌ கதைகள்‌ கடலைகதைகள்‌ எனப்‌ 
பல பல, 


என்‌ தந்தையிடம்‌ நான்‌ விளையாட்டுப்‌ 
பொருள்கள்‌, பொம்மைகள்‌ கேட்டது கிடை 
யாது. புதிய புதிய கதைகள்‌, பாட்டுகள்‌ 
இவைதாம்‌ அவர்‌ எனக்குக்‌ கொடுக்கும்‌ பரிசு. 
ஒரு பழைய கருப்புத்‌ தகரப்பெட்டி, அதில்‌ 
அவருடைய கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌, 
பத்திரிகைகளிலிருந்து வெட்டி ஒட்டப்பட்ட 
வியாசங்களும்‌ அடங்யிருக்கும்‌. அவற்றை 
எங்களுக்கு லட்ச ரூபாய்‌ ஆஸ்தி என்று சொல்‌ 
வார்‌. உண்மைதானே ! 


சாதாரணமாக, குழந்தைகளுக்கு தாய்‌ 
தந்தையிடம்‌ மிக்க அன்பு இருக்கத்தான்‌ 
செய்யும்‌. ஆனால்‌, நான்‌ அவரிடம்‌ கொண்டி 
ருந்த அன்பு, 
₹* அண்ணன்‌ ஒருவனை அன்றியே புவி யத்த 
னைக்கும்‌ தலையாயினோம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
மனதிடைக்‌ கொண்டவன்‌” என்று பாஞ்சாலி 
சபதத்தில்‌ துச்சாதனனை அவர்‌ வர்ணிப்பதைப்‌ 
போல, எனக்கு அவர்‌ ஏது கூறினாலும்‌ என்ன 
சொன்னாலும்‌ வேதவாக்கு என்ற நம்பிக்கை. 

எனக்குத்‌ தந்தையிடம்‌ மிக்க சலுகை 
உண்டு, அதனால்‌, ஒருநாள்‌, என்தாயார்‌ 
சொல்லியதைக்‌ கேளாமல்‌ மறுத்துரைத்தேன்‌. 
“தூய்‌ சொன்ன சொல்லைத்‌ தட்டாதே, 
பாப்பா?” என்று பாடினார்‌. நான்‌ செய்ய 
வேண்டியதற்கெல்லாம்‌ஒருபாட்டுஇப்பொழுது 
எழுதிக்கொடு' என்று கேட்டேன்‌. உடனே 
“பாப்பா பாட்டு” எழுதிக்கொடுத்தார்‌. 

முதன்‌ முதலாக எனக்கு என்‌ தந்தை கதை 
சொல்ல ஆரம்பித்த சம்பவம்‌, மூன்று வயதாக 
இருந்தபொழுது நிகழ்ந்தது. அதன்‌ வீவரம்‌ 
என்‌ தந்தையார்‌ சில ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 


மதிப்பு, பக்தி எல்லையற்றது. : 


, 
yi 


© 


என்‌ தந்தை .108 


தமது உற்ற நண்பர்‌: ஒருவரிடம்‌ சொல்லியதை 
அப்படியே எழுதுகிறேன்‌. 

“ செல்லம்மாவுக்கு உடம்பு குணமில்லை. 
வைத்தியர்‌ புதுவை நகரிலுள்ள ஆர்டிஷன்‌ 
வெல்ஸ்‌ நீரூற்றில்‌ தினமும்‌ ஸ்நானம்‌ செய்தால்‌ 
நல்லது என்று சொன்னார்‌, அதிகாலையில்‌ 
வேலைக்காரி அம்மாக்கண்ணுவைத்‌ துணைக்கு 
அழைத்துக்கொண்டு நீரூற்றில்‌ ஸ்நானம்‌ 
செய்வதற்காக செல்லம்மா போய்‌ 
விட்டாள்‌. குழந்தை, பாப்பா தூ௩்கிக்கொண் 
டிருந்தது. “குழந்தை விழித்தவுடன்‌ வெங்‌ 
கலச்‌ செம்பில்‌ மூடிவைத்திருக்கும்‌ பாலை 
அதன்‌ பக்கத்தில்‌ வைத்திருக்கும்‌ சின்னக்‌ 
கெண்டியில்‌ விட்டு பாப்பாவுக்குக்‌ கொடுங்‌ 
கள்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. 
நானும்‌ சரி என்று ஒப்புக்கொண்டேன்‌, 
ஆனால்‌ நேரமாக ஆக எனக்கு ஒரு சந்தேகம்‌ 
தோன்‌ றி வளர்ந்துகொண்டே வந்தது. 
குழந்தை எழுந்து அம்மாவைக்‌ காணோம்‌ 
என்று அழுதால்‌ என்ன செய்வது ? நமக்கோ 
குழந்தையை சமாதானப்படுத்த வழி தெரி 
யாது. இதுவரை இதுமா திரி ஒரு சங்கட மான 
நிலைமை ஏற்பட்டதில்லை. குழந்தை சந்தோஷ 
மாகச்‌ சிரித்து விளையாடும்போது எடுத்து 
முத்‌ தமிட்டு மகிழ்ந்ததுண்டு, சரிபார்ப்போம்‌. 
குழந்தை அழுதால்‌ எடுத்துக்கொண்டு போய்‌ 
முருகேசப்‌ பிள்ளை வீட்டில்‌ அண்ணியம்மா 
ளிடம்‌ கொடுத்து விடுவோம்‌. நல்ல வேளையாக 
அவர்கள்‌ வீடு மிகச்சமீபத்தில்‌ இருக்கிறது”. 


“இப்படியாக நான்‌ யோசித்துக்கொண் 
டிருக்கும்போதே அந்த அற்புதம்‌ நிகழ்ந்தது. 
பாப்பா கண்ணை விழித்தது. என்னைப்‌ பார்த்‌ 
துப்‌ புன்னகை செய்தது, நான்‌ உடனே 
சந்தோஷத்தோடு “பாப்பா கண்ணே! உனக்‌ 
குப்‌ பால்‌ வேண்டுமா?” என்று கேட்டேன்‌. 
வேண்டும்‌ என்று சொல்லிற்று. கெண்டியில்‌ 


பாலை ஊற்றி, பாப்பாவை மடியில்‌ எடுத்து 
வைத்துக்கொண்டு குழந்தையின்‌ கையில்‌ 
கெண்டியைக்‌ கொடுக்கப்போனேன்‌, பாப்பா 


கலீர்‌ என்று சிரித்தது, பாப்பா சொல்லுகிறது. 
““கெண்டியை நான்தொடக்கூடாது. கைசுடும்‌. 
நீ கெண்டியைப்‌ பிடித்துக்கொள்‌?” என்றது. 
பால்‌ சாப்பிட்டாயிற்று. பிறகு என்ன செய்‌ 
வது? “பாப்பா உனக்கு தான்‌ ஒரு பாட்டுப்‌ 
பாடட்டுமா??' என்று கேட்டேன்‌. பாப்பா 
மறுபடி சிரித்தது. “பாட்டு, தூங்கப்பண்ணும்‌ 


பாஷையிலும்‌ அவர்‌ 


போது பாடவேண்டும்‌. இப்போது பேசு!” 
என்றது. என்ன பேசுவது? குழந்தையிடம்‌ 
எதைப்பற்றிப்‌ பேசுவது? ஒருகணம்‌ யோசித்‌ 
தேன்‌, அதற்குள்‌ பாப்பாவே விடை கண்டு 
பிடித்துவிட்டது. **அப்பா! கதை சொல்லு”? 
என்றது,” 


மூன்று வயதிலிருந்து ஏழு வயதுவரை 
நாலு வருஷங்கள்‌ அப்பா கதைகள்‌ சொன்னார்‌. 
ஏழுவயதில்‌ நான்‌ தனியே தமிழ்‌ நாவல்‌ படிக்க 
ஆரம்பித்துவிட்டேன்‌. அப்பா சொன்ன கதை 
கள்‌ அவற்றில்‌ சில அவராலேயே எழுதப்‌ 
பெற்று பத்திரிகைளில்‌ வெளிவந்திருக்கின்‌ றன. 
ஆனால்‌ அப்பா சொன்ன அபூர்வமான கதை 
கள்‌ எத்தனைஎத்தனையோ உள்ளத்தினடியில்‌ 
எங்கோ புதைந்து மறைந்து கிடக்கின்றன. 
என்றோ ஒருநாள்‌ அவை மனதின்‌ அடிவாரத்‌ 
திலிருந்து, மேலே மறைத்திடும்‌ எண்ண அலை - 
களைக்‌ கிழித்தெறிந்து மூடியிருக்கும்‌ மறதி 
யைக்‌ களைந்து வெளியில்வரும்‌. 


மண்ணின்‌ அடியில்‌ புதைந்து போன 
புராதனச்‌ சின்னங்களை த்‌ தேடிக்‌ கண்டுபிடித்து 
அடைவைசொல்லும்‌ அதிசயக்‌ கதைகளை 
யெல்லாம்‌ அறிஞர்கள்‌ கண்டுபிடித்து 


நமக்குத்‌ தருகிறார்கள்‌ அல்லவா? அதடோல 


என்‌ தந்தையாரின்‌ கற்பனை க்‌ கதைகளும்‌ 
தமிழ்நாட்டுக்‌ குழந்தைகளுக்குக்‌ கிடைக்கக்‌ 
கூடும்‌. அப்பா கடத சொல்லுவார்‌, 
ரோஜாப்பூமாலையும்‌ எலுமிச்சம்‌ பழமும்‌ வாங்‌ 
கிக்கொண்டு வந்து அப்பாவைக்காண சில 
அன்பர்கள்‌ வருவார்கள்‌, 


அவர்கள்‌ வீடு திரும்பிய பின்‌ அன்றைக்‌ 
குக்‌ கதையில்‌ ரோஜாப்பூவும்‌ எலுமிச்சம்‌ பழ 
மும்‌ பேசும்‌, அந்தக்காலத்தில்‌ வாழ்ந்திருந்த 
மனிதர்களின்‌ பழக்க வழக்கங்களைப்‌ பற்றி 
அவை கதைபேசும்‌, அந்தக்கதையிலிருந்து 
அப்பாவின்‌ உள்ளம்‌ ஒரே தாவாகத்தாவி 
நாட்டின்‌ சரித்திரத்தின்‌ மீது பாயும்‌. 
ரோஜாப்பூவிலிருந்து அத்தர்‌ பிறந்த கதை, 
பின்‌ மொகலாயச்‌ சக்கரவர்த்திகள்‌ தமிழ்‌ 
நாட்டை ஆண்ட கதைகள்‌ இப்படி எத்தனை 
யோ கதைகள்‌. தம்‌ நாட்டிலுள்ளபா ஷை 
களில்‌ தந்தையாருக்குத்‌ தெரிந்திருந்த பாஷை 
கள்‌ அனைத்திலும்‌ அவர்‌ படித்திருந்த எண்‌ 
ணற்றகதைகள்‌ தவிர, ஆங்கிலத்திலும்‌ பிரஞ்சு 
படித்திருந்த கதைகள்‌ 


104 சிவாஜி 


- அப்பா கதை சொல்லுவதில்‌ எந்தக்‌ 
தேசத்துக்‌ கதையாய்‌ இருந்தாலும்‌ 
அதையெல்லாம்‌ அவர்‌ சொல்லி முடிக்‌ 
கும்போது நமது பாரத நாடு அன்னியர்‌ 
ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ அவலமடைந்திருந்த 
நிலையை விளக்கும்‌ ஒரு உதாரணமாவது ஒரு 
சொற்றொடராவது அதில்‌ இல்லாமற்போகாது. 
நண்டு வளைதோண்டும்‌ கதையாய்‌ இருந்‌ 
தாலும்‌ சரி, நட்சத்திரக்‌ குவியலின்‌ கதையாய்‌ 
இருந்தாலும்சரி அதில்‌ பாரத நாடு சுதந்திர 
மடைய வேண்டுமென்ற கருத்து கலந்தேத 
இருக்கும்‌. ப 

என்‌ தந்தையார்‌ தம்‌ தேசத்தின்‌ மீதுள்ள 
அன்பிற்கு அடுத்ததாக என்மீது பிரியம்செலுத்‌ 
தினார்‌. சிலர்‌, “பாரதி, மனைவி மக்கள்மீது 
பற்றற்று சன்யாசிபோல்‌ வாழ்ந்தார்‌? என்று 
(சொல்வதைக்‌ கேள்விப்படுகிறேன்‌. அது முற்‌ 
நிலும்‌ தவறானது, காசாசையும்‌ ௬ய நலமும்‌ 
கொண்டு தன்‌ மனைவி மக்களுக்குப்‌ பொருள்‌ 
சேர்ப்ப தையே நோக்கமாகக்‌ கொண்டுள்ள 
மனிதர்களின்‌ கணக்குப்படி வேண்டுமானால்‌ 
அவர்‌ சம் சாரத்தில்‌ பற்றற்றிருத்ததாகக்‌ 
கொள்ளலாம்‌. என்‌ தந்தை எங்கள்மீது 
“வைத்திருந்த அன்பு சுயநல மற்றது, களங்க 
“மற்றது. எல்லையற்றது, 

எனக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது 
ஒருசமயம்‌ கடுஞ்சுரதோய்கண்டது. காய்ச்ச 
லின்‌ வேகத்தால்‌ தநாக்குழறிவிட்டது, என்‌ 
தந்தையின்‌ உண்மை சிதேகிதருள்‌ ஒருவரும்‌, 
என்‌ வளர்ப்புத்‌ தந்தையாக நான்‌ கருதியவரு 
மான ஸ்ரீ பொன்னுமுருகேசம்பிள்ளை என்னைப்‌ 
“பார்க்க வந்தார்‌, என்தந்தை, “பாப்பா, யார்‌ 
வந்திருக்கிறார்கள்‌, பார்‌” என்றார்‌. முருகேச 
பிள்ளை என்று சொல்ல எண்ணிய எனக்கு, 
சுர வேகத்தால்‌ நாக்குழறிப்‌ போயிற்று. 
“முருகேழ பிள்ளை” என்று சொன்னேனாம்‌. என்‌ 
தந்தை சுவற்றில்‌ மோதிக்கொண்டார்‌, புலம்பி 
பினார்‌. “பாப்பா, நீ கடற்கரை மேடையி 
லிருந்து சிங்கம்‌ கர்ஜிப்பதுபோலப்‌ பிரசங்கம்‌ 
செய்யப்போகிருய்‌ என்று எண்ணியிருந்‌ 
தேனே! என்ன குற்றம்‌ செய்ததினால்‌ 
குழந்தைக்கு இக்கதி தேர்ந்தது? தாய்‌ 
தந்தையரின்‌ செய்கைகள்‌ மக்களைப்‌ பாதிக்‌ 
கின்றன. சரீர வாதனையைத்‌ தான்‌ அனுபவிப்‌ 
பதைவிடத்‌ தன்னில்‌ இனியார்‌, தம்மக்கள்‌ 
அனுபவீப்பதைப்‌ . பார்ப்பது பதின்மடங்கு 


“அதையும்‌ இன்றுடன்‌ விட்டேன்‌, 


கொடியது, நான்‌ என்ன குற்றம்‌ செய்தேன்‌ ? 
என்னிடமுள்ள கெட்ட பழக்கம்‌ நான்‌ 
புகையிலை போட்டுக்கொள்வது ஒன்றுதான்‌. 
என்று 
சபதங்கூறினார்‌. காய்ச்சல்‌ 'டைபாயிட்‌” சுர 
மாதலால்‌ குணமாக மூன்று மாதமாயிற்று, 
கொஞ்சம்‌ குணம்‌ தெரிந்தவுடன்‌ எழுதிய 
பாட்டுத்தான்‌, 
“்‌ பக்தியினாலே - இந்தப்‌ 
பாரினில்‌ எய்திடும்‌ மேன்மைகள்‌ கேளமீ ! ” 
என்ற பாட்டு. 
* இந்தப்புவிக்கே-இங்கோர்‌ ஈசனுண்டாயீன்‌ 
அறிக்கையிட்டேனுன்றன 
கந்தமலர்த்தாள்‌-தணை காதல்‌ மகவு 
வளர்ந்திட வேண்டும்‌ என்‌ சிந்தையறிந்தே 
அருள்‌ செய்திடவேண்டும்‌” 
என்றால்‌ அருளெய்திடும்‌. 
(பக்தியினாலே) 
எனக்கு வயது ஏழு, எட்டு இருக்கும்‌. 
எங்கள்‌ வீட்டில்‌ ஸ்வாமி வீவேகானந்தரின்‌ 
பிறந்தநாள்‌ கொண்டாடுவது வழக்கம்‌, மூதன்‌ 
முவலாக, அப்பா எனக்குப்‌ பிரசங்கம்‌ செய்யக்‌ 


கற்றுக்கொடுக்கும்‌ பொருட்டு ஸ்வாமி 
விவேகானந்தருக்கு வணக்கமும்‌ 
விவேகாநந்தர்‌ சரித்திரத்தின்‌ சுருக்கமும்‌ 


எழுதிக்கொடுத்துப்‌ படிக்கும்படி செய்தார்‌. 
ராமகிருஷ்ணரின்‌ சரித்திரம்‌, தேவி நிவேதிதா 
வின்‌ சரிதை இவற்றைச்‌ சிறிய கதைகள்‌ 
போல எனக்குச்‌ சொல்வார்‌. 


வீபின சந்திர பாலர்‌ 1907ம்‌ ஆண்டின்‌ 
தொடக்கமாதங்களில்‌ திருவல்லிக்கேணிக்‌ 
கடற்கரையில்‌ பேசியதை நான்‌ தேரில்‌ கேட்‌ 
டிருக்கிறேன்‌. அப்போது அயல்நாட்டில்‌ 
செய்த துணிகள்‌ -- முக்கியமாக வெல்வெட்‌ 
குல்லாய்கள்‌ -- கடற்கரை மணலில்‌ மூட்டிய 
தீக்கு இரையாயின. தாங்கள்‌ அப்போது 
ஹஸ்ஸான்‌ குல்லாய்‌ என்ற கம்பளிக்‌ குல்லாய்‌ 
களே அணிந்து அங்கே செல்வோம்‌. அந்‌ 
நாளில்‌ தலையில்‌ குல்லா யோ தலைப்பாகையோ 
அணியாமல்‌ மெரீனா பேவ்மெண்டில்‌ உலாவக்‌ 
கூடாது. 


1907ம்‌ ஆண்டு, என்று நினைக்கிறேன்‌; 
ஸ்ரீ விபின சந்திரபாலரை வேண்டி 
சென்னைக்கு அழைத்துவரும்‌ பொருட்டு 
அப்பா கல்கத்தாவுக்குச்‌ சென்‌ றிருந்தார்‌. அப்‌ 
பொழுது அங்கு ஸ்ரீ நிவேதிதா தேவியைக்‌ 


பணை 


என்‌ தந்தை 
இவளிவந்திருக்கின்‌ றன. 


கண்டு: வணங்கி... அவரிடம்‌. 


- சம்பாஷித்துக்‌ 
கொண்டு இருக்கும்போது, த விய ாரர்‌, 
“மகனே, உனக்குத்‌ . திருமணம்‌ முடித்‌ 
தாயிற்றா?? என வினவினாராம்‌, என்தந்தை, 


தமக்கு விவாகமாகி ஒரு பெண்‌ குழந்தையும்‌ 
_பிறந்திருப்பதாகச்‌ சொன்னாராம்‌. தேவியார்‌; 
“அப்படியானால்‌ என்னைக்‌ காண்பதற்கு நீ ஏன்‌ 
'உன்‌ மனைவியை அழைத்துவரவில்லை?” என்று 
கேட்டார்‌... “சென்னையிலிருந்து நான்‌ மட்டும்‌ 
தான்‌. கல்கத்தா வந்திருக்கிறேன்‌. தேசீய 
காரிய நிமித்தம்‌ வந்ததால்‌ மனைவி மக்களை 
அழைத்துவர வில்லை' என்றார்‌. . உடனே 
தேவியார்‌ *மகனே, நீ போகுமிடத்திற்கு உன்‌ 
வலதுகரம்‌ இல்லாமல்‌ போவாயா? யாது 
- வலையாயினும்‌ உன்‌ . “தர்மபத்தினியை 
உடனழைத்துப்‌ போவதுதான்‌ சரி, அதுதான்‌ 
கிரஹஸ்தாச்ரமத்திற்கு உகந்தது” என்றார்‌. 
ஸ்ரீ நிவேதிதா தேவியார்‌ தாம்‌ இமயமலைக்குச்‌ 
சென்றிருந்தபோது அங்குள்ள மரத்தின்‌ இலை 
யொன்றைத்‌ .தம்‌ ஞாபகார்த்தமாக அளித்‌ 
"திருந்தார்‌, அதை .என்‌ தாயார்‌ தம்‌ நகை 
(இல்லாத) பெட்டியில்‌ வைத்திருந்தார்‌, 


சிறு வயதில்‌ எங்களுக்குத்‌ தெய்வ பக்தி 
யைப்பற்றிப்‌ பலவாறு உபதேசம்‌ செய்வார்‌, 
மற்றும்‌ அவரைக்‌ காண வரும்‌ நண்பர்களுக்கு 
உபதேசம்‌ செய்வதையும்‌ சிலரோடு தர்க்கம்‌ 
செய்து வென்று அவர்களுக்குத்‌ தன்‌ பக்தி 
வழியைப்‌ போதிப்பதையும்‌ பலமுறை கேட்டி 
ருக்கிறேன்‌. அவரவர்‌ தம்‌. விருப்பத்திற்‌ 
கிணங்க கடவுளை எந்த ரூபத்தில்‌ வேண்டு 
மாயினும்‌ வணங்கலா 
கொள்கை. எங்கள்‌ வீட்டில்‌ முக்கியமாகக்‌ 
- கொண்டாடுவது சரஸ்வதி பூஜையும்‌ மறுநாள்‌ 
ஆயுத பூஜையும்‌ தான்‌. அதை “சக்தி பூஜை: 
என்று சொல்வோம்‌. 
விரதமிருந்து . புதியதொரு நா டண்யற்றுவார்‌ 
அவைதாம்‌ * மாநா பராசக்தி?” * உற்றயினி * 
முதலிய பாடல்கள்‌. ஒருமுறை, சக்தி பூஜை 
யன்று மகரிஷி அரவிந்தரும்‌ எங்கள்‌ வீட்டிற்கு 
, விஜயம்‌ செய்திருந்தார்‌. நண்பர்கள்‌ யாவரும்‌ 
சூழ்ந்திருக்க, என்‌ தந்தை காளிகா தேவிக்குப்‌ 
பூஜை செய்தார்‌. ச்‌. 


சாக்தமதக்‌ கொள்கையையே அவர்‌ 
பெரிதும்‌ மேற்கொண்டவர்‌, 'சக்திதாஸன்‌ ”, 
“காளிதாஸன்‌? என்ற புனை பெயரோடு தான்‌ 
அவரது வியாசங்கள்‌ பல பத்திரிகைகளில்‌ 


மென்பதே அவர்‌ 


- தோம்‌. 


பகல்‌ முழுதும்‌. மெளன : 


103 


தான்‌ ஒரு தாள்‌ 
கேட்டேன்‌, * அப்பா, நம்‌ நாட்டில்‌ வைஷ்ண 
வம்‌, சைவம்‌ என்று இரண்டுமதங்கள்‌ தாமே 
இருக்கின்றன. நீயோ சக்தி மதம்‌ என்று 
சொல்கிறாய்‌. மூன்றாயிற்று. ஆனால்‌ என்‌ 
மனதிலோ வினாயகர்‌ மீதுதான்‌ அதிக பக்தி 
தோன்றுகிறது. நான்‌ எந்த மதம்‌?” என்று. 
என்‌ தந்தை உற்சாக மேலிட்டவராக 
“ஸ்ரீ சங்கரா சாரியார்‌ ஆறு மதங்கள்‌ ஸ்தாபித்‌ 
ததைப்பற்றி உபதேசம்‌ செய்தார்‌. அத்துடன்‌ 
“வங்காளத்தில்‌ காணாபத்திய மதத்தை இப்‌ 
பொழுதும்‌ கொண்டாடுகிறார்கள்‌. அதனால்‌ 
நம்‌ வீட்டில்‌, பாப்பா காணாபத்திய மதம்‌” 
என்றார்‌. எனக்குப்‌ பள்ளிப்‌ பிள்ளையார்‌ 
சிந்தனையைப்‌ படிப்பித்தார்‌. அதைத்‌ தினந்‌ 
தோறும்‌ சாப்பிடுமுன்‌ ஒருமுறை சொல்லி 


'நான்‌ வணங்குவது வழக்கம்‌, 


பிறகு, புதுவை மணக்குள வினாயகர்‌ மீது 
“விநாயகர்‌ நான்மணி மாலை”? எழுதினார்‌. 
சாதாரணமாக, புதுவையில்‌ வேறு கோயில்‌ 
களுக்கு என்‌ தந்தையார்‌ அடிக்கடி போவதை 
நான்‌ கண்டதில்லை. ஆனால்‌, புதுவை 
வெள்ளைக்காரத்‌ தெருவில்‌ உள்ள சிங்கப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலுக்கு மட்டும்‌ நாங்கள்‌ 
போவோம்‌. கணபதி மீது சிறு குழந்தைக்‌ 
குள்ள பக்தியை வளர்ப்பதற்காக அவ்வாறு 
செய்தாரென நான்‌ எண்ணுகிறேன்‌, 


தற்காலம்‌ புதுவை அரவிந்தாச்ரமத்து 
* அன்னை ? யென்று அழைக்கப்படுபவரான 
*மதாம்‌ ரிஷர்‌' அம்மையார்‌ அந்த நாளில்‌ தம்‌ 
கணவருடன்‌ புதுவைக்கு வந்த பொழுது, 
அவரைக்‌ காண்பதற்காக நாங்கள்‌ போயிருந் 
மேல்‌ நாட்டாரது வழக்கப்படி கை 
குலுக்க வந்த *மதாம்‌ ரிஷர்‌” அவர்களை,தந்தை 
யார்‌ கைகூப்பி வணங்கினார்‌, பிறகு அவரிடம்‌ 
நம்‌ ஹிந்து சமூகத்தின்‌ பழக்க வழக்கங்களை 
யும்‌ அவற்றின்‌ மேன்மைகளையும்‌ பற்றி வெகு 
நேரம்‌ சம்பாஷணை நடந்தது, *மதாம்‌ ரிஷர்‌? 
எனக்கு உண்பதற்கு நிலக்கடலையும்‌ வாழைப்‌ 
பழமும்‌ தந்தார்‌, அத்துடன்‌ பச்சைப்பாசி 
மணியால்‌ செய்த மாலையொன்றையும்‌ எனக்‌ 
குப்‌ பரிசாக அளித்தார்‌, 

ஒரு சமயம்‌, என்‌ தந்த சாதாரணமாகக்‌ 
குழந்தைகளுக்குக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ முறைப்‌ 
படி எனக்கு முதல்பாடப்‌ புத்தகத்தைப்‌ படிப்‌ 
பிக்க ஆரம்பித்தார்‌. சிறிய குழந்தைகளுக்குக்‌ 


106 
கணக்கும்‌, பாடமும்‌ கற்பிப்பது 
எத்தகைய சிரமமான காரியம்‌ 


என்பதை அப்பொழுது தான்‌ உணர்ந்‌ 
தார்‌. “குறைந்தது பத்து வருடங்கள்‌ படித்த 
வர்களுக்குத்தான்‌ என்னால்‌ பாடம்‌ சொல்ல 
முடியும்‌. ஆனால்‌ நம்முடன்‌ கூட இருந்து 
பழகுவதிலேயே தனியே படிப்பு வரும்‌. கம்பன்‌ 
வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ கவி பாடும்‌, “என்ற 
வசனம்‌ போல. கொஞ்சம்‌ பெரியவர்கள்‌ 
ஆன பிறகு நான்‌ படிப்பித்தால்‌ போதும்‌ 
“என்று நிறுத்தி விட்டார்‌. எனவே, என்‌ 
தாயார்தான்‌ எனக்கு பால பாட புத்தகத்தை 
எழுத்துக்‌ கூட்டிப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ கொடுத்‌ 
தார்‌. அடுத்ததாக நான்‌ வாசித்த புத்தகம்‌ 
பண்டித நடேச சாஸ்திரியார்‌ எழுதிய **தலை 
யணை மந்திர உபதேசம்‌, திடீரென்று நான்‌ 
பெரியதொரு கதைப்புத்தகத்தை வாசிக்கத்‌ 
தொடங்கிய காரணம்‌, என்‌ தமக்கை நாங்கள்‌ 
விளையாடும்போது அவள்‌ சொல்படி நடக்க 
விட்டால்‌ ஒரு கதைப்‌ புத்தகத்தை எடுத்துக்‌ 
கொண்டு வாசிக்கப்போய்‌ விடுவாள்‌. வாசிக்‌ 
கும்‌ போதும்‌ எழுதும்‌ போதும்‌ எக்காரணத்‌ 
தைக்‌ கொண்டும்‌ அவர்களிடம்‌ பேசி இம்சை 
செய்யக்‌ கூடாதென்பது எங்கள்‌ வீட்டில்‌ 
சட்டம்‌. அதனால்‌ நான்‌ தனிமையாகப்‌ 
பொழுது போகாமல்‌ உட்கார்ந்திருக்க நேரும்‌. 
கையில்‌ அகப்பட்ட புத்தகங்களை எழுத்துக்‌ 
கூட்டி வாசித்து வாசித்து நாளடைவில்‌ 
தானே நன்றாக வாசிக்கப்‌ பழகினேன்‌. 
பள்ளிக்கூடங்களில்‌ ஆங்கிலம்‌ கற்பித்தால்‌ 
என்னைப்‌ பள்ளிக்கு அனுப்ப என்‌ தந்தையார்‌ 
மறுத்து விட்டார்‌. “*அடிமையுணர்ச்சியை 
உண்டாக்கும்‌ பள்ளிகூடச்‌ சரித்திரப்‌ பாடங்‌ 
கள்‌ படிப்பதானால்தான்‌ இளைஞர்களுக்கு தேச 
பக்தியேற்படுவதேயில்லை யென்பார்‌, 
எனக்கும்‌ என்‌ தமக்கைக்கும்‌ சண்டை 
வராமலிருக்க என்‌ தந்‌ைத ஒரு வழியேற்படுத்‌ 
தினார்‌. பெரியவர்கள்‌ சொல்வதை சிறியவர்‌ 
கள்‌ ஒரு வழியேற்படுத்தினார்‌. பெரியவர்கள்‌ 
சொல்வதை சிறியவர்கள்‌ தட்டாமல்‌ கேட்க 
வேண்டும்‌. ஆனால்‌, சிறியவர்கள்‌ கேட்கும்‌ 
விளையாட்டுப்‌ பொருள்களையோ தின்பண்டங்‌ 


களையோ பெரியவர்கள்‌ கொடுத்து விட 
- வேண்டுமென்பது. 
எனக்குக்‌ கிட்டதட்ட ஆறுவயதாக 


இருக்கும்‌ போது நானும்‌ என்‌ தாயாரும்‌ என்‌ 


சிவாஜி 


தாயின்‌ பிறந்தகமான கடையத்துக்குப்‌ போயி 
ருந்தோம்‌. அங்கு என்‌ தாயாரின்‌ சிறிய 
தந்தையார்‌ (போலீஸ்‌ வேலையாயிருந்து என்‌ 
தந்தையின்‌ தேசபக்தியின்‌ . 
வேலையை ராஜிநாமச்‌ செய்தவர்‌) இருந்தார்‌. 
எனக்கு சாப்பிடும்போது தூங்குமுன்பும்‌ எப்‌ 
பொழுதும்‌ அப்பா கதை சொல்வது வழக்கம்‌. 


அந்த முறைப்படி கடையத்தில்‌. என்‌ 
பாட்டனார்‌ கதைகள்‌ சொல்வார்‌. குரங்குக்‌ 
கதை, யானைக்கதையெனப்‌ பல கதைகள்‌. 


ஆனால்‌ அவை யெனக்குப்‌ போதிய திருப்தி 
யளிக்காது. வீரசிவாஜி, ராணி லட்சுமிபாய்‌ 
முதலிய கதைகளை. என்‌ தந்தை எனக்குக்‌ 
கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான்‌ சொல்லி 
யிருந்தார்‌. எனவே, சரித்திர சம்பந்தமான 
கதைகள்‌ சொல்லும்படி கேட்பேன்‌. அது 
அவரால்‌ கூடவில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 


புதியதொரு விளையாட்டு ஏற்படுத்திக்‌ 
கொடுத்தார்‌. அதில்‌ நான்தான்‌ ராணி 
(ஜான்ஸி ராணியைப்‌ போல) அவர்‌ தாம்‌ 
என்னுடைய சைனியம்‌. கிராமத்திலுள்ள 


குழந்தைகள்‌ எங்களுடன்‌ விளையாட வருவார்‌ 
கள்‌-- அவர்கள்‌ எதிரிகள்‌; போர்‌ தொடங்கும்‌. 
ஒவ்வொரு குழந்தையாகத்‌ தூக்கித்‌ திண்ணை 


' யில்‌ ஏற்றிச்‌ சிறை செய்த பிறகு, வெற்றிகர 


மாக விளையாட்டு முடிவடையும்‌. 


என்‌ சிறிய பாட்டனார்‌ மிகுந்த பலசாலி, 
“வள்ளி வாண தீர்த்தம்‌ ஆடியது” என்ற 
கதையில்‌ என்‌ தந்தை அவரைப்‌ பற்றி 
விரிவாக எழுதியிருக்கிறார்‌. உணவில்‌ மிக்க 
யிருப்பமுள்ளவர்‌. என்‌ தந்தை சொற்ப 
ஆகாரமே உண்ப்தைக்‌ கண்டு பழகியிருந்த 
எனக்கு அவரது பெரிய சாப்பாடு ஆச்சரி 
யத்தை உண்டாக்கும்‌, சில சமயங்களில்‌, 
அவர்‌, * ராணி அம்மா, சைன்யத்திற்குப்‌ பசி 
வந்து விட்டது. உடனே தக்க ஆகாரம்‌ 
தேடிக்‌ கொடுக்காவிடில்‌ எதிரிகள்‌ பக்கம்‌ 
சேர்ந்து விடும்‌” என்பார்‌, என்‌ மனம்‌ பதறும்‌, 


உடனே ஓடிப்போய்‌ என்‌ பாட்டியிடம்‌ கேட்‌. 


டுத்‌ திண்பண்டங்கள்‌ வாங்கி வந்து கொடுப்‌ 
பேன்‌. அவர்‌ தம்‌ பசி தீர்ந்ததாக ஒப்புக்‌ 
கொண்ட பிறகு தான்‌ என்‌ மனம்‌ ஆறுதலடை 
யும்‌. ட்‌ ்‌ 


[ வளமும்‌ ] 


நிமித்தம்‌ : 


ட்டு 


2 


கிழட்டு சமையற்காரன்‌ 


அத 1786-௦ ஆண்டுகார்‌ கால மாலை 
நேரம்‌ வியன்னா நகர்புறத்தை ஒட்டிய 
ஒரு சிறிய மரவீடு. அது வீடு கூட அல்ல; 
தோட்டத்தின்‌ உட்புறத்தில்‌ உள்ள ஒரு 
பாழடைந்த குடிசை. அந்த மரக்குடிசை 
யில்‌ விழியிழந்த கிழவன்‌ ஒருவன்‌ அவன்‌ 
துண்‌ சீமாட்டியின்‌ முன்னாள்‌ சமையற்‌ 
காரன்‌ சாகக்‌ கிடக்கிறான்‌. தோட்டம்‌ 
முழுவதும்‌ காற்றினால்‌ உதிர்ந்த காய்ந்த 
கொப்புகள்‌ சிதறிக்‌ கிட.க்கின்‌ றன, காலடி 
படும்போது அவை சட சடவென முறியும்‌. 
அதைக்‌ கேட்டு தன்‌ எஜமானனைப்‌ 
போலவே வயோதிகத்தால்‌ சாகக்‌ கிடக்‌ 
கும்‌ அவன்‌ நாயும்‌ தன்‌ கொட்டடியில்‌ 
கிடந்த படியே குறைக்கும்‌ ; இல்லை, 
குறைக்க முடியாமல்‌ முனகும்‌. 


சில ஆண்டுகளுக்கு முன்‌, அடுப்பின்‌ 
அனல்‌ பட்டு அவன்‌, அந்த வயோதிக 
சமையற்காரன்‌, தன்‌ கண்‌ பார்வையை 
இழந்தான்‌. அதற்குப்‌ பின்‌ சீமாட்டி யின்‌ 
காரியக்காரன்‌ , அவனை இந்தக்‌ குடிசையில்‌ 
தங்க விட்டு அவ்வப்போது கொஞ்சம்‌ 
பணமும்‌ கொடுத்து வந்தான்‌. கிழவனுடன்‌ 
சுமார்‌ பதினெட்டு வயது மகள்‌ மரியாவும்‌ 
வசித்து வந்தாள்‌. அந்தக்‌ குடிசையில்‌ 
இருந்ததெல்லாம்‌ ஒரு கட்டில்‌, சில 
காலொடிந்த பெஞ்சுகள்‌, ஒரு மேஜை, 
சில மூளியான சட்டி பானைகளுந்தான்‌. 
அதோடு ஒரு பியானோவும்‌ இருந்தது. 
அது தான்‌ மரியாவின்‌ ஒரே பொக்கிஷம்‌. 


அந்தப்‌ பியானோ மிகப்‌ பழமையானது. 
தன்‌ அருகில்‌ ஏற்படும்‌ சிறு ஓசையைக்‌ 
கூட அது நெடுநேரம்‌ மென்மையாக 
எதிரொலித்துக்‌ கொண்டே இருக்கும்‌. 
இதனால்‌ தான்‌ அவன்‌ அதைத்‌ தன்‌ 


“வீட்டின்‌ காவற்காரன்‌?? என்று வேடிக்‌ 
கையாக அழைத்தான்‌. வீட்டிற்குள்‌ 
நுழையும்‌ ஒவ்வொருவரையும்‌ அந்தப்‌ 
பியானோ தன்‌. நடுங்கும்‌ கிழட்டு 


உறுமலால்‌ வரவேற்கத்‌ தவறுவதேயில்லை. 
அதற்குத்‌ தெரியாமல்‌ யாரும்‌ வீட்டி ற்குள்‌ 
நுழைய முடியாது. ய்‌ 


- ரஷ்ய மூலத்திலிருந்து தமிழாக்கம்‌ : 
காசிம்‌ சுல்தான்‌ 


மரியா, சாகப்‌ போகும்‌ அந்தக்‌ 
கிழவனின்‌ முகத்தைக்‌ கழுவி, அவனுக்கு 
ஒரு சுத்தமானசட்டையை அணிவித்தாள்‌. 
அப்போது கிழவன்‌ சொன்னான்‌, “நரன்‌ 
எப்போதும்‌ பாதிரிகளையும்‌, குருக்களையும்‌ 
வெறுத்தே வந்திருக்கிறேன்‌, ஆகவே 
நான்‌ பாவமன்னிப்புப்பெற பாதிரியாரைக்‌ 
கூப்பிடமுடியாது எனினும்‌ நான்‌ மரிப்‌ 
பதற்கு முன்னால்‌ என்‌. மனசாட்சியை . 
தூய்மைப்‌ படுத்திக்கொள்ளவேண்டும்‌.?? 


“நான்‌ என்ன செய்யவேண்டும்‌ 225 
என்று மரியா பயந்த குரலில்‌ கேட்டாள்‌, 
கிழவன்‌ சொன்னான்‌. “(தெருவிற்குப்‌ போய்‌ . 
நீ பார்க்கும்‌ முதல்‌ ஆளை நம்‌ வீட்டிற்கு 
அழைத்து வா. சாகப்‌ போகும்‌ ஒருவனின்‌ 
பாவ ஒப்புதலைக்‌ கேட்பதற்காக . என்று 


சொல்லு; யாரும்‌ மறுக்க மாட்டார்கள்‌.?? 


“நம்‌ தெருவில்‌ ஆள்‌ நடமாட்டமே 
இருப்பதில்லையே”? என்று முணுமுணுத்துக்‌ 
கொண்டே, மரியா சால்வையை மேலே 
போட்டுக்கொண்டு. வெளியே போனாள்‌. 
தோட்டத்தின்‌ வழியாக ஓடி , துருப்பிடித்த 
கதவை கஷ்டப்பட்டுத்‌ திறந்துகொண்டு 
தெருவில்‌ வந்து நின்றாள்‌. தெரு வெறிச்‌ 
சோடிக்‌ கிடந்தது. காற்று இலைசருகுகளை த்‌ 
தெருவில்‌ வாரியடித்தது. இருண்ட வாணி 
லிருந்து குளிர்ந்த மழைத்‌ துளிகள்‌ வீழுந்து 
கொண்டிருந்தன. 


மரியா வெகு நேரம்‌ கவனத்தோடு 
காத்திருந்தாள்‌. கடைசியாக யாரோ 
ஒருவர்‌, ஒரு பாட்டை வாய்க்குள்‌ மூணு 
முணுத்தபடி , வேலியின்‌ ஓரமாக வருவது 
தெரிந்தது. “மரியா அவரை (நோக்கி 
ல அடிகள்‌ எடுத்துவைத்தாள்‌. 
மையிருளில்‌ அவர்‌ மீது மோதிக்கொண்டு 


“ஓ? என்று கூவினாள்‌. அந்த மனிதன்‌ 
நின்று விட்டார்‌; யார்‌ அங்கே என்று 
கேட்டார்‌. மரியா அவர்‌ கையைப்‌ 


பிடித்துக்‌ கொண்டு கெஞ்சும்‌ குரலில்‌ தன்‌ 
தந்தையின்‌ வேண்டுகோளை அவரிடம்‌ 
சொன்னாள்‌.நல்லது, நான்‌ பாதிரியார்‌ 
அல்ல; அதனால்‌ பரவாயில்லை ; வா, - 


108 சிவாஜி 


போவோம்‌,” என்று அந்த மனிதர்‌ நிதாண 
மாகச்‌ சொன்னார்‌. 


- அவர்கள்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தனர்‌. 
வெளிச்சத்தில்‌ பார்க்கும்போது அவர்‌ 
ஒல்லியாகவும்‌ குள்ளமாகவும்‌ காணப்‌ 
பட்டார்‌. தன்‌ நனைந்த மழைக்கோட்டை 
கழற்றீப்‌ பலகையின்மீது போட்டார்‌. 


அவர்‌ உடை ஆடம்பரமாக இல்லா 
விட்டாலும்‌ எடுப்பாக இருந்தது. அவர்‌ 
சட்டையிலுள்ள கண்ணாடிப்‌ பொத்தான்‌ 
கள்‌ மெழுகு வர்த்தியின்‌ ஒளியில்‌ மின்‌ 
னின. அப்புதியவரின்‌ தேோற்றத்திலே 
வாலிப முருக்கு களையாமல்‌ இருந்தது. 
முகத்தின்முன்‌ வீழுந்த முடியை, இனைஞ 
னைப்போல்‌ தலையின்‌ ஒரு சீலுப்பால்‌ 
ஒழுங்குபடுத்திக்கொண்டு, கட்டிலின்‌ 
பக்கத்தில்‌ ஒரு முற்காலியை இழுத்துப்‌ 
போட்டு அமர்ந்து, அந்த சாகப்போகும்‌ 
மனிதனின்‌ முகத்தை ஆவலோடு, 
உற்சாகப்படுத்தும்‌ வகையில்‌ குனிந்து 
பார்த்துச்‌ சொன்னார்‌ : 


“பேசுங்கள்‌! ஒரு வேளை, கட வுளால்‌ 
எனக்குக்‌ கொடுக்கப்பட்ட ஆற்றலினால்‌ 
முடியாவிட்டாலும்‌, நான்‌ சேவை செய்யும்‌ 
கலையின்‌ ஆற்றலால்‌ உங்களுடைய கடைசி 
நிமிடங்களை இலகு வாக்குகிறேன்‌; உங்கள்‌ 
ஆன்மாவை அழுத்திக்கொண்டிருக்கும்‌ 
பாரத்தை நீக்குகிறேன்‌.?? 


அப்புதியவரின்‌ கையைப்‌ பிடித்து 
அவரைத்‌ தன்‌ பக்கம்‌ இழுத்து, மெதுவான 
குரலில்‌ அந்தக்‌ கிழவன்‌ சொன்னான்‌, “என்‌ 
வாழ்நாள்‌ முழுதும்‌, என்‌ கண்‌ பார்வை 
இருந்தவரை, நான்‌ உழைத்துக்கொண்டே 
இருந்தேன்‌, சதா உழைக்கும்‌ ஒருவனுக்குப்‌ 
பாவம்‌ செய்ய நேரம்‌ ஏது ? என்‌ மனை வி- 
மார்த்தாள்‌-க்ஷயரோகத்தால்‌ பீடிக்கச்‌ 


சொன்ன பலதரப்பட்ட மருந்துகள்‌ மிக: 


விலையுயர்ந்தனவாக இருந்தன. அவளுக்‌ 


குச்‌ சூடான சிவப்பு திராக்ஷை ரசமும்‌ 
கொடுக்கச்‌ சொன்னார்‌; நான்‌, துண்‌ 
சீமாட்டியின்‌ சிறிய தங்கக்‌ கோப்பை 


ஒன்றைத்‌ திருடி; அதைத்‌ துண்டுகளாக்கி, 
விற்றுவீட்டேன்‌. அலை. இப்பொழுது 
நீனைக்கும்போதும்‌, என்‌ மகளிடம்‌ அதை 
மறைக்கும்போதும்‌, துக்கம்‌ தொண்‌ 
டையையடை 52: பிறர்‌ சொத்தில்‌ 

ம்பைக்கூட தொடக்கூடாது என்று 
ன மசஞ்க்குப்‌ போதித்தேதனே.!:? 


“அந்தச்‌ சீமாட்டியன்‌ மற்ற (வேலைக்‌ 


காரர்கள்‌ யாரும்‌. இதற்காக தண்டிக்கப்‌ 
பட்டார்களோ?” என்று. ௮ப்புதியவர்‌ கேட்‌ 
டார்‌. 


“நான்‌ சத்தியமாகச்‌ சொல்லுகிறேன்‌, 
யாரும்‌ தண்டிக்கப்படவீல்லை, ஜயா, 
என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார்‌ 
கிழவர்‌. என்‌ மார்த்தாளின்‌ நோயைப்‌ 
போக்க இந்தத்தங்கம்‌ உதவாது என்று 
தெரிந்திருந்தால்‌ நான்‌ திருடி யிருக்கவே 
மாட்டேனே, என்று புலம்பினார்‌. 

“உங்களுடைய பெயர்‌ என்ன?' என்று 
விசாரித்தார்‌ அப்புதியவர்‌, 

6 இயகான்‌ மேயர்‌, ஜயா). 

அந்தக்‌ கிழவரின்‌ பார்வையிழந்த கண்‌ 
கள்‌ மீது தன்‌ உள்ளங்கையை வைத்து, 
அப்புதியவர்‌, “நல்லது. இயகான்‌ மேயரே, 
நீர்‌ மனிதர்கள்‌ முன்னால்‌ குற்ற மற்றவர்‌. 
நீர்‌ செய்தது பாவம்‌ அல்ல; அது திருட்டும்‌ 
அல்ல, மாறாக அது நீர்‌ சாதித்த ஒரு தர்ம 
கைங்கரியம்‌ என்று சொல்லலாம்‌?, என்றார்‌. 

“ஆமென்‌? என்‌ நர்‌ கிழவர்‌ 

“ஆமென்‌' என்று அப்புதியவரும்‌ 
சொன்னார்‌. 
விருப்பத்தை என்னிடம்‌ சொல்லுங்கள்‌? 
என்றார்‌. 7 


“மரியாவை யாராவது காப்பாற்ற வேண்‌ 
டும்‌” 

நல்லது; நான்‌ அதைச்‌ செய்கிறேன்‌. 
வேறு என்ன உங்களுடைய விருப்பம்‌ ??' 


அப்போது அந்தச்‌ சாகப்போகும்‌ 
மனிதன்‌ .எதிர்பாரா வகையில்‌ முறுவலித்‌ 
தான்‌. பின்‌ உரக்கச்‌ சொன்னான்‌, “என்‌ 
மார்த்தாளை, என்‌ வாலிபப்‌ பருவத்திலே 
அவளை சந்தித்தேனே, அதே உருவத்தில்‌, 
அவளைப்‌ பார்க்கவேண்டும்போல்‌ இருக்‌ 
கிறது. சூரிய ஒளியையும்‌, வசந்த காலத்‌ 
திலே இந்தப்‌ பழைய தோட்டம்‌ பூத்துக்‌ 
குலுங்குவதையும்‌ க:ணவேண்டும்‌ போல்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அது முடியாத 
காரியம்‌, ஐயா என்‌ முட்டாள்‌ தனமான 
பேச்சைக்‌ கேட்டுக்‌ கோபப்‌ படாதீர்கள்‌. 
நோயால்‌ என்‌ மூளையே குழம்பிப்‌ போய்‌ 
விட்டது போலும்‌. 


அப்புதியவர்‌ *நல்லது என்று சொல்லிக்‌: 
கொண்டு எழுந்தார்‌. *நல்லது எனறு: 


“இப்பொழுது உங்கள்‌: கடை சி: 


> 


| 


A 


வாறு அப்புதியவர்‌ 


- கிழட்டு சமையற்காரன்‌ 


சொல்லிக்‌ கொண்டே பியானோவின்‌ 
அருகே போய்‌ ஒரு முக்காலியை இழுத்துப்‌ 
போட்டு அமர்ந்தார்‌. நல்லது” என்று 
மூன்றாவது முறையும்‌ பலத்த . குரலில்‌ 
சொன்னார்‌. அப்படிச்‌ சொன்ன உடனே 
அந்த வீடு முழுவதும்‌ தீடீரென்று ஒரு 
கிங்கிணி ஓசை உருண்டோடியது, ஆயிரக்‌ 
கணக்கான பளிங்குத்‌ துண்டுகள்‌ தரையில்‌ 
சிதறியது போல. : 


£கவனியும்‌£ கவனித்துப்‌ பாரும்‌? 


என்று அப்புதியவர்‌ சொன்னார்‌. 


அவர்‌ பியானோவை வாசிக்க ஆரம்‌ 
பித்தார்‌. அவருடைய விரல்கள்‌ பியானோ 
வின்‌ ஸ்வர்க்‌ கட்டைகளை முகல்‌ முதலாகத்‌ 
தொட்டபோது ஏற்பட்ட 'ரீங்காரத்தையும்‌ 
அப்போது இருந்த அவர்‌ முக பாவத்தை 
யும்‌ மரியா பின்பு நினைவு படுத்திக்‌ கொண் 
டாள்‌ அவர்‌ முகம்‌ ௮சாதாரனமாக-வெளுத் 
துப்‌ போய்விட்டது. : அவருடைய 
இருண்ட கண்களிலே மெழுகுவர்த்தியின்‌ 
சுடர்‌ தாண்டவமாடியது. 


பல ஆண்டுகளில்‌ முதன்முறையாக 
அந்தப்‌ பியானோ தன்‌ முழுக்‌ குரலுடன்‌ 
ஒலித்தது. அதன்‌ ரீங்காரம்‌, வீட்டில்‌ 
மட்டுமல்ல, தோட்டம்‌ முழுவதும்‌ நிரம்பி 
யது. கிழட்டு நாய்‌ தன்‌ கொட்டடியி 
லிருந்து ஊர்ந்து வந்து, தன்‌ தலையை ஒரு 
பக்கமாக சாய்த்து உட்கார்ந்து கொண்டு, 
தன்‌ காதுகளை விடைத்து, வாலை மெல்ல 
ஆட்டியது. வெளியே ஈரப்‌ பனி பெய்ய 
ஆரம்பித்து விட்டது. ஆனால்‌ அந்த நாய்‌ 
தன்‌ காதுகளை மட்டும்‌ தான்‌ சிலுப்பியது. 


கிழவனார்‌ படுக்கையில்‌ பாதி எழுந்த 
வாறுகூவினார்‌. “ஜயா, எனக்குத்‌ தெரிகிறது! 
அந்தநாள்‌ நரன்‌ மார்த்தாவை சந்தித்த 
அந்தநாள்‌ அவள்‌ வெட்கத்தால்‌ தை 
நடுங்கிப்‌ பால்கூஜாவைக்‌ கீழே போட்டு 
உடைத்த அந்தநாள்‌ எனக்குத்‌ தெரிகிறது. 
அதுமாரிக்காலம்‌! மலையடிவாரம்‌! வானம்‌ 
நீலக்கண்ணாடி போல்‌ நிர்மலமாய்‌ இருந்‌ 
தது. மார்த்தாள்‌ சிரித்துக்‌ கொண் 
டிருந்தாள்‌.? பியானோ தந்திகளின்‌ சிரிப்‌ 
பொழியைக்‌ கேட்டுக்‌ கொண்டே, 
சிரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌? என்று மறு 
மடியும்‌ சொன்னார்‌. 

இருண்ட ஜன்னல்‌ வழியே பார்த்த 
வாசித்துக்‌ கொண் 
டிருத்தாா. 


109 


.. அருள்‌ வாக்கு 


பறவைகள்‌ பறந்ததன்‌ அடையாளம்‌ 
வானத்தில்‌ இல்லை. 

மீன்‌ நீந்தியதன்‌ அடையாளம்‌ 

நீரில்‌ இல்லை, 

அங்ஙனம்‌ அகங்காரம்‌ அற்றவனுக்கு 
ஜீவியத்தில்‌ அடையாளமில்லை. 


“இப்பொழுது ஏதாவது: தெரிகிறதா?" 
என்று வீசாரித்தார்‌. 


. கிழவர்‌ கவனமாகக்‌ கேட்டவாறு. 
மெளனமாக: இருந்தார்‌. வாசிப்பதை 
நீறுத்தாமலே அப்புதியவர்‌ . கேட்டார்‌, 


“கரிய இரவு கருநீலமாக மாறி பின்‌ வெண்‌ 
நீலமாகி விட்டதே, உங்களுக்கு உண்மை 
யாகவே தெரியவில்லையா ? அதோ. வெது 
வெதுப்பான வெளிச்சம்‌ எங்கோ 
மேலிருந்து விழுங்றதே? மரங்களின்‌ 
பழைய கிளைகளில்‌ வெண்‌ மலர்கள்‌ . 
மலர்ந்து விரிகின்றனவே? தெரிய 
வில்லையா ? ' இங்கே, அறையிலிருந்து 
பார்ப்பதற்கு அவை பெரிய பூவரசம்‌ பூக்கள்‌ 
போல்‌ தெரிகின்றன; ஆனால்‌ அவை 
ஆப்பிள்‌ மரப்‌ பூக்கள்தான்‌ என்று நினைக்‌ 
கிறன்‌. அதோ, பாரும்‌! சூரியனின்‌ முதற்‌ 
கதிர்கள்‌ கற்சுவற்றில்‌ விழுகின்றன. 
சூடாகி அதிலிருந்து ஆவி கிளம்புகிறது; 
பனியில்‌ நனைந்த பாசி காய்வதால்‌ 
உண்டாகும்‌ ஆவியாக இருக்கும்‌. . வானம்‌ 
உயரே, உயரே போய்க்கொண்டிருக்கிறது. 
அது மேலும்‌, மேலும்‌ நீல நிறமாக மாறி 
சோபிக்கிறது. பறவைக்கூட்டம்‌ நம்‌ பழைய 
வீபன்னா நகரின்மேல்‌ வடக்கு நோக்கி ' 
பறந்து செல்கிறது. 


“எனக்கு அவை யெல்லாம்‌ தெரி 
கின்றன? என்று கிழவர்‌ கூவினார்‌. 
பாதமிதி மெல்ல கிரீச்சிட்ட து, 


பியானோவின்‌ குரல்‌ களியாட்டம்‌ போட்‌ 


டது. இசை பியானோவிலிருந்து வருவ 


சுவர்‌ : 


110 


தாகத்‌ தோன்றவில்லை ; ஆயிரம்‌ எக்காலக்‌ 
குரல்களிலிருந்து வருவது போல்‌ இருந்தது. 


“இல்லை, ஜயா; அந்தப்‌ பூக்கள்‌ 
பூவரசம்‌ பூக்கள்‌ போல்‌ இல்லை; அவை 
ஆப்பிள்‌ மரப்‌ பூக்கள்‌ தான்‌ ; ஒரே இரவில்‌ 
மலர்ந்து விட்டன ? என்று மரியா அப்புதிய 
வரிடம்‌ சொன்னாள்‌. 


£ஆம்‌, அவை ஆப்பிள்‌ மரப்‌ பூக்கள்‌ 
தான்‌. ஆனால்‌ அவைகளின்‌ இதழ்கள்‌ 
பெரிதாயிருக்கின்றன,'? என்று அப்புதிய 
வர்‌ பதிலளித்தார்‌. 


“ஜன்னலைத்‌ திற, மரியா? என்று 
கிழவர்‌ வேண்டினார்‌. 

மரியா ஜன்னலைத்‌ திறந்தாள்‌. 
குளிர்ந்த காற்று அறைக்குள்‌ முண்டி 
யடித்துக்‌ கொண்டு வந்தது. புதியவர்‌ 
மிக அமைதியாகவும்‌ நிதானமாகவும்‌ 
வாசித்துக்‌ கொண்டிருந்தார்‌. கிழவர்‌ 
கட்டிலில்‌ சாய்ந்தார்‌; அவருக்கு மூச்சு 
வாங்கியது; கைகள்‌ போர்வையைத்‌ 


துழாவின. மரியா அவரருகில்‌ விரைந்தாள்‌. 


சிவாஜி : 


சங்கீதத்தில்‌ . கட்டுண்டவர்‌ "போல்‌, 
பியானோவின்‌ அருகில்‌ சலனமற்று அமர்ந்‌ 
திருந்தார்‌. 

மரியா அலறினாள்‌. புதியவர்‌ எழுந்து 
கட்டில்‌ அருகில்‌ சென்றார்‌. மூச்சுத்‌ திணறிக்‌ 
கொண்டே கிழவர்‌ சொன்னார்‌ ; “நான்‌ 
எல்லாவற்றையும்‌ கெளில௱ாகப்பார்‌ த்தேன்‌, 
அனேக ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த 
தைப்‌ போல. ஆனால்‌ உங்கள்‌ பெயரைத்‌ 
தெரிந்து கொள்ளாமல்‌ நான்‌ சாக விரும்ப 
வில்லை. உங்கள்‌ பெயர்‌...உங்கள்‌ பெயர்‌.. 


“என்‌ பெயர்‌ வோல்ப்கங்‌ அமிதேய 
மோஸர்த்‌? என்று அப்புதியவர்‌ பதிலளித்‌ 
தார்‌. 

மரியா பின்னுக்குப்‌ போய்‌, அந்த. 
சங்கீத மா மேதையின்‌ முன்‌, .முழந்‌ 
தாளிட்டு சிறம்‌ தாழ்த்தி: வணங்கினாள்‌ . 

அவள்‌ எழுந்திருந்த போது கீழவர்‌ 

ஏற்கனவே இறந்து விட்டது தெரிந்தது. 
ஜன்னலுக்கு வெளியே, பொழுது புலர்த்‌ . 
தது. அதன்‌ வெளிச்சத்திலே தோட்டம்‌ 


_ முழுவதும்‌ வெண்‌ பனிப்‌ பூக்கள்‌ சிதறிக்‌ 


பேர்திருத்திப்‌ புகழ்‌ கூடுவார்‌-— அன்றிப்‌ 
பிழை திருத்தம்‌ செய்ய வல்லரோ! 


பார்திருத்திப்‌ பயிர்‌ செய்யுமுன்‌ _ விதைப்‌ 

பக்குவம்‌ பார்க்கவும்‌ வேண்டுமே 

ஓர்‌ திருத்தம்‌ செய்ய எண்ணுவோண்‌-- தன்‌ து 
உள்ளத்‌ திருந்திட வேண்டுமாள்‌? 


2s 3 321292 212721 025212 225025 705621 0852 1 


புதியவர்‌ வாசிப்பதை நிறுத்தி விட்டு தன்‌ கிடத்தன. 

558855598585 ௧௧௧௧௧௨ 8௧௦ ௪௪ ௧௧௧௧௧௧ ௧௧௧௧௨௧ ௨௨3௧௧௨ 2௨௧௧௧9 2௧௧௧53 ௨௧௧௧௨௨ 6௧௧௨௧௨ 6௧௧௧8௧ 2௨௨௧௧௦ 44௧௧௧௦ ௨௧௧௨௧௦ ௧௮௧௧௨3 232522222338 பல்பம்‌ க மம்ம. 
i சீர்திருத்‌ தம்‌ என்று செப்புவார்‌- இந்தச்‌ i 
is செகத்தை உயர்த்திட எண்ணுவார்‌ 1 
i சீ சீர்திருத்தம்‌ செய்வதெப்படி தமைத்‌ 2 
i . தாம்திருத்‌ திக்கொள்ளு முன்னரே? ல்‌ 
i T கார்திருந்திக்‌ களி கூடியே பண்‌ i 
33 காட்டு மழைக்குறி காட்டுமேல்‌ i 
3 தி ஏர்திருத்திப்‌ பயிர்‌ செய்யலாம்‌- அன்‌ றி ம்‌ 
i} ஏழையர்‌ என்செய்ய வல்லரே மி 
1 ௬ போர்‌ திருத்திப்‌ பலர்‌ போயினார்‌ புவீப்‌ i 
i த்‌ போக்கைத்‌ திருத்திய தில்லையே ம்‌ 

ம்‌ 


225288 88255] 882551 885228 38255 3332723338 185282 222558 382538 553852 588551 88 8225 302233 822222 858221 122515 


பச 


ஆனி 


MAN AND BEAST (A rEvERE) 


One day, shortly after the recapture of Brunei 


( North Borneo) from the Japanese by the Austra- 


lans, ] took an early walk of an evening to the hall 


top which was my favourite retreat whenever I felt 


de pressed or averse to human company. 


I was in a dismal mood. for, earlier that day,l 
had an argument with an Astralian Lieutenant, 
an educated young man, who asserted that animals 


‘have no souls as they were devoid of thought or 


reasoning. He also quoted the authority of the Bible 


‘that all creatures on earth were created by God for 


the benefit of man. With only a superficial acqu- 


aintance of the Bible 1 could not refute his state- 
{ment but 1 felt it in my bones that he was wrong: 


If soul is only the principle of thought or action 
then the animals too have it, though perhaps of 
a lesser degree.lfitisan advanced state of intellectual 
and spiritual power,even among men,only a few have 
it. If it is the seat of emotion and feelings 1 amsure 
the animals have it in ample measure bearing in 
mind their many qualities of head and heart which 
throw man into the shade. ‘And for all his intellect 
and wisdom man has yet to succeed. in overcoming 
his baser qualities of greed. envy, hatred, tyranny 
and pride. On the other hand, instances of the love 
and loyalty and intelligence of animals and their 
gratefulness and sublime sacrifice for the sake of 


‘thosé they love and regard are legendary. 


I took up my favourite position on a rock and 
gazed at the vista of the small hills ranged one behind 
the otker. The verdant growth on their top was 
soothing to my racked nerves. In between the hills 
I caught a glimpse of the Brunei Bay glittering like 
silver in the light of the evening Sun. And soon the 
setting Sun added to their glory. It embellished the 
landscape with its myriad hues. Lost in wonder- 
ment, I was riveted to my seat till it was dark. But 
darkness had no terrors for.me as the country was 
singularly free from poisonous reptiles and wild 
‘animals. -It was also a moonlit ight 


— K. NATARAJAN 


The thought of animals brought Eack to my 
mind the discussion of the morning and 1 was 
trying to analyse in my mind how far we were 
better than the animals. I was interrupted in my 
brooding by the approach of a huge dark animal. 
no sense of fear or danger 

Soon I discerned that it was 


Strangely enough. 
obtruded my mind. 
an elephant. 


Ever since I was a boy I hada soft heart for 
the elephants Many were the fun and frolic 1 had 
with Sambu, a small elephant belonging to. my 
friend Koya, a timber contractor. In conformity: 
with their size and power, elephants possess ‘also’ 
great and noble hearts in that they reciprocate any 
kindness shown to them: So I watched the 
elephant’s approach with friendly interest. 
Majestically it raised its trunk in salutation and 
kneeled before me on its front 168. For a moment: 
] did not take its meaning but soon it flashed upon 
me that it was an invitation to mount. Without 
hesitation I got up and put my legs satride 1 its neck! 
like a real *Mahoot’. 


It turned on its tracks and plunged into the 
jungle. - Though for a time | was able to retain a 
sense of direction, 1 was soon completely lost 
among the tall trees, the. thick foliage above and 
the many sharp turns that we took. Never for a 
moment, however, did 1 have any qualms of fear. 
or apprehension. The bearing and dignity of my 
host inspired complete confidence in the purity of 
its intent. We went a long way and. except for 
the snaps of a few twigs under the tread, the eerie 
silence of the woods was unbroken. I 


We reached a big clearing in the midst of the 
forest. A large herd of elephants was browsing 
there. A few calves were gamboling in the centre 
teasing one another. The mothers were strolling 
gracefully watching the antics of their offsprings 
with indulgent eyes. A young one was suckling 


118 


its mother's. Others were nibbling at the tender 
twigs and leaves. An old fellow was rolling on the 
ground: shaking the pain off its tired limbs. The 
tuskers were showing off their strength and 
manhood by friendly rivalry to their bemused but 
shy sweet-hearts. An amorous pair were caressing 
each other twining their trunks in fond embrace. 
The veterans were mounting guard at the out-skirts. 
It was a fascinating spectacle. 


But the placidity of the scene was suddenly 
marred by the blare of alarm from a sentry. The 
tuskers became alert The calves huddled together 
in the centre, their mothers surroundiug them. At 
another roar half a dozen tuskers marched out in 
perfect order. The sentries. however, held to their 
posts. My host was unperturbed. He turned towards 
the direction of the march’ng tuskers and: followed 
them in unhurried strides. At a distance there was 
a scuffle. The enemy was an old and cunning rogue 
who had sneaked in to observe the lie of the land. 
He had succeeded in tripping down the sentry but 
when he sighted the tuskers, beat a precipitate ret- 
reat. The tuskers gave chase but my host with a 
loud bellow forbade them With great reluctance 
they returned grumbling “‘Oh! you spoil-sport. 
We could have caught him up in a jiffy and ended 
the pest forever. ”? 


** Certainly not, '” observed my host, ‘* [know 
him. He isa decoy. He has seen more summers 


SHIVAJI 


then any of you and. knows the forest inside out: 
He would have lured you far and away while his 
mates attacked our weakened herd. ’°’ ‘ Double the 
guard,’’he ordered tersely,and send out’ Long legs. 
to explore the situation. Warn the motbhersand cal ves 
to be ready to quit at amoment’s notice.’After a still- 
ness which appeared to me ages, the distinct sourd 
of the snapping of two big branches was heard. That 
was their ‘ all clear’ signal. The guards relaxed 
and the mothers began fondling the calves. The 
tuskers strutted as before 


Perhaps my host thovght that 1 had seen 
enough of their way of life. With incredible swift 
strides he was taking me beck. But in this tad, 
mad, sad world ore can’t have peace As we were 
proceeding, two distant shots from a gun disturbed 
our composure: My host checked his stride 
abruptly. twitched his ears and listened in the 
direction of the shots. After a few moments of 
deep reflection he raised his head and turned to 
me as though to say, “This is what you. Homo 
Sapiens. do to us for no fault of ours and you call 
it Sport!” 


It was clear that my host was perturbed. 


However, he carried me to the roadside and left 
me there. Before he left me, he lifted his trunk 
in salutation and 1 said ‘‘If only the human race 
had half your wisdom and understandirg the 
world would be a better place to live in °° 


PROSE PETALS 


By AMARYLLIS 
(Translation of Trilo'ta Sitaram’s ILAKKIAP PADAGU in Tamil) 


2. The Smile Beatific! 


This term holds a peculiar fascination for me 
The Beatific Smile silently conveys the ineffable 
and unspoken thoughts and feelings within; it has 
a valorcus beauty all its own, concentring the pas 
sion within on the converged lips: 


The smile beatific is the prerogative of two 


Beings. One is Lord Shiva; the other, Lord Bud- 


dha. The Former is the God that made us; the 
other, born as a son of man, attained Godhead 
later. 

Creation is just a sport. It has no significance 
whatever. But then what a fuss the mortals make ! 
The countless lives that appear, grow and die away 
(Sooner or later), How seriously they take their 
bubble-like existence, making each exciting moment 
as if it were eternity itself, needlessly complicating 


PROSE PETALS. 118 


the game of life into a serious affair-Ull lo! the little 
touch, the play is over, the bubble bursts and they 
fade away! The wonder of this, is perhaps what 
amuses Lord Shiva ! He is God. 


If it is realized that life is a game. then there 
can be no worries in it. Nor will the reactions of 
Nemesis follow. The Lord Buddha had the courage 
of the wisdom to accept this our reaction-ridden life 
as just a game-the daring of such an acceptance 
flowered in the face of the Buddha as the smile 
Beatific. It is man’s reply to his Creator’s sport: 


Hence the Buddha ended up as a God. 
Let us take an example 2 


Suppose that the finger of a chess-player, 
moving the pieces here and there, gleefully cutting 
and checking, looks down upon the pieces suffering 
under its power and smiles victoriously as if to ask 
* What wilt thou do now? ’, then that smile is Lord 
Shiva’s serene smile. 

Though bound by the rules of the game to 
move under the finger’s direction from place to 
place, if one lone piece were to stand undaun'ed. 
surviving all the checks and traps; and if that piece 
were to ask the moving finger, * What more canst 
thou do? °, smiling mockingly the while, then that 
simle will be the Buddha’s beatific smile ! . 


We do not know exactly the significance of the 
Creator's smile; but we do know the meaning of the 
bubbling smile of the created object. It connotes 
only the courageous comprehension that it is emi- 
nently possible for a human being to enjoy his life 
by keeping afloat in the flooding sea of conscious- 
ness, while always steering clear of the maelstroms 
that haunt human existence. 


In fact, the Grace- Abounding serene smile of 
Shiva and the All-knowing, Enlightened smile of 
the Bodhisattva are nothing but lotus-blossoms 
burgeoning on our own consciousness. For, is 
not the human mind the stage whereon is played the 
sempiternal sport, of which Creator, Creature and 
Creation are the actors? This wonderful faculty 
where the Cosmic Dance of Life is conceived by 
the human mind,is Literature. Literature therefore, 
is nothing bat the flowering of the mental worlds’ 
magnificently beatific smile. 


_.. The world can be ‘likened to a vast arena 
whereon are cast in confused disorder, the gathered 
mass of contradictions that do not conform to each 
other as also the dichotomised principles like good 
and bad, light and darkness, living and dying, 
pain and pleasure, love and hate and so on, so that 
it lo ks more like a huge garbage heap or a wild 
heath overgrown with rank weed and thorn. But 
even when we get disgusted and tired as we cross 
the wilderness between the two termini i of life 
and death, we are not prepared to give up; nor do 
we understand easily the reason for this stra 
attachment. Such an ~attraction, . such 
an enchantment, is running like an  ™under- 
current or sap through இ all these contradictions 
in nature: 


The human mind struggling to find its place 
between the two extremes of fear and fascination 
at the magnetic power of Nature; (fearing the 
loss of individuality and fascinated by the very 
prospect of total union with it ) becomes 
source of amusement to nature. Jt is her 
mysterious Beauty when she smiles at man’s 
plight that sustains us again through all our 
woes 


The artist or the poet however, transcending 
the apparent dichotomy of earthly life, has the 
magical faculty to capture the elusive quality of one- 
ness that runs through everything like a fine thread. 
When he so succeeds, out of his confident smile, 
great art is born. 1 would like to point to literature 
especially in this context 


The poet-saint sang that he was ready to accept 
even repeated human births if only he were blessed 
with the sight of the Beatific Smile of Lord Shiva. 
What a significance is there in the stress laid on the 
phrase ‘even a human birth’. Human life is base; 
undesirable; but if Lord Shiva’s serene smile could 
surely be seen, even that baseness of human exis- 
tence becomes worthwhile. 


There is nothing wrong in our emphasizing 
that human existence alone is needed, for enjoying 
the pleasures of Literature. For is it at all possible 
for creatures to have, in other forms of creation. the 
blissful smile of the poet that is called Literature 3. 


THE PALLET OF 
PHEASANTS 


ந ர 
_ திருலோகசீதாராம்‌ — 7. N. Ramachandran 
தொடர்ச்சி : 2 Continued : 2 
3. பறையறைதல்‌ 3. The Beat Of Drum த்‌ 
ஊர்மக்கள்‌ யாவரும்‌ உணர்கவே தீம்தீம்‌ - Hearken to this ye villagers. tum. tum 
உடன்‌ இந்தச்‌ சேதியை உணர்கவே தீம்தீம்‌ There is news for all of you. tum, tum 
பழையனூர்‌ மிட்டாப்‌ பாண்டியர்‌ தமக்குப்‌ The manor grove and this ruined house 
பட்டதோர்‌ கடனுக்குப்‌ பாத்தியம்‌ ஆக Are brought to sale in auction open 
பண்ணையார்‌ வீட்டுத்‌ தோட்டமும்‌ இந்தப்‌ To satisfy the claim of debt 
பாழ்மனை ஒன்றும்‌ பலர்முன்‌ னிலையிலே Due unto the Manor Lord of Palayanoor 
விற்கவே ராஜாங்கக்‌ கட்டளை தீம்தீம்‌ This by legal proclamation, tum. tum 
விலைகொள விழைகுவோர்‌ விரைகவே தீம்தீம்‌ : Hurry up bidders, tum. tum 
ஊர்‌ மக்கள்‌ Citizens . ம்‌ 
- அண்ணே என்ன அதியாயம்‌ இது? = Brother, what injustice is this ? 
- குடியாய்‌ இருந்த வீட்டில்‌ கொள்ளி It is the world’s way to set 
வைக்கும்‌ உலக வழக்கம்‌ தம்பி ablaze the house tenanted. 
- காலையில்‌ வில்லைச்‌ சேவக ருடனே - Who did come in the ரமா 
காரில்‌ வந்து இறங்கியவர்‌ யார்‌? With liveried servant in a car? 
- பழையனூர்ப்‌ பாவி பாண்டியன்‌ பெற்ற - The sinful son of Manor-Lord | 
பிள்ளையாம்‌ கத க ஸை Of Palayanoor -s. + ss | 
- ச்ஸ்‌ அந்த பிள்ளைக்‌ கன்றோ - Was it not talked about 1 | 
பண்ணையார்‌ மகளைப்‌ பரிசம்‌ என்று In the days of our Manor- Lord ச. 
- பேச்சு நடந்தது பண்ணையார்‌ வாழ்ந்த That he should wed our Lord’s daughter * 1 
காலத்தில்‌ பின்‌ அக்‌ CT] ௧௨௧. But then... க்ப்‌ ட ்‌ 
- dé காலமும்‌ போகக்‌ = With change of time | 
கடனும்‌ பெருகக்‌ கயவர்கள்‌ சூழ்ந்து Debts increased and cheats did | 
ஏய்த்துப்‌ பிழைத்ததும்‌... ந்‌ Begin to flourish «+ s+ s+ 
- i அ எல்லாம்‌ தெரியும்‌ - All this is known ட 
க இருந்த தெல்லாம்‌ இழந்து பண்ணையார்‌ - Our Lord did lose his all 
எண்ணம்‌ உடைந்தார்‌ .. க And his heart was broke ++ 
க ன எப்படி வாழ்ந்த - Behold the house that once flourished 
குடும்பம்‌ நன்று எப்படிப்‌ போச்சு? And what it has come to . 
- வாரி வழங்கிய வள்ளலின்‌ கையில்‌ - They that lived on the patron's doles 


வாங்கிப்‌ பிழைத்த வகையெலாம்‌ மறந்தாச்‌ . Had clean forgot the entire past 


இத்தா டாட சண்ட டட ன 


குரூவிக்கூடு 


118 


வறுமையோர்‌ கொடுமை. அதுவும்‌ வள்ளல்‌ - El is indigence:. Ifa lord generous 


வறியனாய்ப்‌ போனால்‌ வன்க ணாளர்கள்‌ 
கொத்திப்‌ பிடுங்கும்‌ கொடுமை தகாது 


4, பழையனூர்ப்‌ பாண்டியன்‌ மகனும்‌ 
இவளது பரிவாரமும்‌ 

யாரது உள்ளே .. 

யாரது? 


கதவைத்‌ 
திறப்பீர்‌ சர்க்கார்‌ சேவகர்‌ நாங்கள்‌ 


இந்த வீடுதான்‌ எஜமான்‌, இதன்பின்‌ : 
புறத்தில்‌ ஓர்‌ தோப்பும்‌ புல்வெளிக்‌ கப்பால்‌ 
போகும்‌ பாட்டையின்‌ பக்கத்‌ திருக்கும்‌ 
குளமும்‌ கணக்கில்‌ குறித்திருக்‌ கின்றது, 


கணக்கெலாம்‌ சரிதான்‌.” கந்தா நீவா. 
காவலுக்‌ கிருவர்‌ காத்து நில்லுங்கள்‌ 
நாம்போய்‌ இங்கு நாலாபக்கமும்‌ 
சுற்றிப்‌ பார்த்துச்‌ சொத்தின்‌ எல்லையும்‌ 
ஏல மதிப்பும்‌ என்னதான்‌ என்று 
கணித்துப்‌ பார்க்கலாம்‌ .ஃ க 

sos sos காலின்‌ கீழே 
பார்த்து வாருங்கள்‌. பாதையில்‌ எங்கும்‌ 
நெருஞ்சிமுள்‌ கிடக்கும்‌ நேரே சென்று 
ஒற்றைத்‌ தடத்தின்‌ ஓரமாய்‌ நடப்போம்‌ 
கந்தா நமது கணக்கின்‌ படிக்குச்‌ 
சேர வேண்டிய செல்வம்‌ எத்தனை! 


பன்னி ராயிரம்‌. அத்துடன்‌ பத்து 
வருடமாய்ச்‌ சேர்ந்த வட்டியும்‌ கூட்டி 
வசூல்‌ செலவுக்கும்‌ வகைசெய்‌ வித்துக்‌ 


்‌. கோர்ட்டார்‌ முத்திரை கொடுத்திருக்‌ கின்ற 


தொகையின்‌ மொத்தம்‌: oe oes 
தொலையட்டும்‌ இரு 
இந்த வீட்டின்‌ எடுத்துக்‌ கட்டும்‌ 

தோப்பின்‌ அழகும்‌ தொன்மையாய்‌ ஆண்ட 
வாழ்வின்‌ கனிவை வகுத்துரைக்‌ கின்‌ றன. 


உள்ளது எஜமான்‌ உள்ளது ச 
6s “os ses என்னது? 

தாங்கள்‌ உரைத்தது oo க 
0௦s ௨௧௨ தனியாய்‌ இங்கோர்‌ 

தென்னை மரம்பார்‌ ப es 


தென்னை மரந்தான்‌ 


grow penurious, the plunder 
By evil ones is insufferable: 


4. The son of the Manor - Lord. 
of Palayanoor and his retinue 


Who is in ௬ 
௨௪௨ ௨௦௨ Who doth enquire 


௨௦௨ ௦௦௦ ௦௦௨ Unbar 
The door, we are servants of law 


This is the house. my lord, behind this 
Is a grove and beside the pasture 

Runs a path to the tank, 

“All these the decree covers. 


All this is all right Kanda, come here. 
Let two men stand as guard 

We shall go round and survey 

The extent of the property 

To assess its worth and biddable value. 


ள்‌ My lord 

Should watch his steps; the path 

Is full of thorns and let us walk 

Upon the trodden foot path 

Kanda, what doth our account show 
How much is due to us! 

Twelve thousand. To this interest due 
For years ten, is to be added. . 

The cost of suit is also there. 
According to the sealed decree 

The total. ௮2 

vos ooo Better ignore it 

The aspect of this house and the beauty 
Of this grove, both declare 

The ancient nobility that reigned here. 


It is so my lord, even $0 4 
soo oe oo bat? 

What your lordship spoke 
is os Look 


Here is a lone cocoa palm 


உை உ It is a cocoa palm. 


116 


- அஷ்ட கோணலாய்‌ அவலட்‌ சணமாய்‌ 


அழகு மேடையின்‌ அருகில்‌ வளர்ந்து 
நிற்பதை யாரும்‌ நினைக்கவே இல்லையோ? 


இல்லை... யென்றுதான்‌ எண்ணுகின்‌ 


றேன்யான்‌ 


நாளை முதலே நமதாய்‌ இந்தத்‌ 


தோட்டமும்‌ வீடும்‌ சொந்தமாய்‌ விட்டால்‌ 


முதலில்‌ இந்த முடக்குத்‌ தென்னையை 
வெட்டி எறிந்து விடத்தான்‌ வேண்டும்‌. 
வெட்டி விடுவோம்‌ ஆனால்‌ ஃ 

oo. ச ௨. ஆனால்‌ 
ஒன்று மில்லை. ஒற்றைத்‌ தென்னையின்‌ 
மேலே குருவிகள்‌ மேவிடும்‌ கூடு 
கட்டி இருப்பதால்‌ கலைப்பது எப்படி 
என்றுதான்‌ எண்ணிப்‌ பார்க்கிறேன்‌. 

LEE} so. ந ௭ 
பாதகம்‌ இல்லை. பார்ப்பதற்கு அழகாய்‌ 
பாத்தியும்‌ பன்னிற மலர்ச்செடி கொடியும்‌ 
பக்குவ மாகப்‌ பண்ணை வளர்த்துப்‌ 


பார்க்க வேண்டும்‌. பதில்சொல்‌ லாமல்‌ 


நாளையே தென்னையை நறுக்கி விடுநீ. 
சித்தம்‌ போலச்‌ செய்து விடுகிறேன்‌. 


என்றே கந்தன்‌ எதிர்பே சாமல்‌ 
ஏன்றுக்‌ கொண்டான்‌ இளை யோன்‌ அங்கு 
எழிலார்‌ சோலையின்‌ இடையில்‌ தென்றல்‌ 
நுகரும்‌ மேடையை நோக்கினான்‌ எதிரே 
எட்டிய மட்டிலும்‌ எல்லாப்‌ பகுதியும்‌ 
இருகண்‌ ணாலே ஏந்திப்‌ பருகி 

இறும்பூ தெய்தி இருந்தான்‌. இன்னும்‌ 
சிறிது நேரத்தில்‌ செல்வம்‌ அனைத்தும்‌ 
சிக்கும்‌ கைவசம்‌. சிறப்பாய்‌ அந்தப்‌ 
பாழ்மனை. தன்னைப்‌ பளிக்கரண்‌ மனையாய்ச்‌ 
செய்ததில்‌ சேர்ந்து வாழலாம்‌ என்று 
கனவுகள்‌ கண்டு களித்தே இருந்தான்‌. 
விடுவிடு சிவ சிவ விடு விடு என்‌ றே 
விந்தைக்‌ குரல்கள்‌ விம்மிப்‌ புடைத்து 
வீங்கும்‌ தென்னையை விட்டிரு குருவிகள்‌ 
வீட்டை நோக்கி விரைந்து செல்வதும்‌ 
வெளியே வந்து திகைப்பதும்‌ ஓடிப்‌ 
புதரில்‌ குப்பையைப்‌ புகுந்து குடைவதும்‌ 
புத்தம்‌ புதிய ஓலைகள்‌ அலகால்‌ 

சீச்சிக்‌ கிழித்துச்‌ சிறியவாய்‌ பற்றிச்‌ 
செல்வதும்‌ சிறகை அடிப்பதும்‌ அந்தச்‌ 
சந்தடி இளைஞன்‌ சஞ்சல மனதைச்‌ 


சிவாஜி 


= Nigh the pretty pavilion 


It stands crooked and hideous. 
Has none of this, ever thought ? 


- No .. do I think, none! 


= If to-morrow we come to own 


This house and the grove, the twis:ed cocoa 
Must first be axed and thrown away 


We can fell it, but ... 
se oo But me no buts 
O, it is nothing; on this lone tree 


Is nest of pheasants; must this 
Be removed 2 that worries me! 


கை ரக ச AS 

It matters not, a garden great 
With beds and knots of Iris flowers 
We must rear in splendour fine. 
Hence scruple not. This you do. 
On the morrow, cut the cocoa. 


[ do as thy lordship wills. 


Thus Kandan stood obedient 

And durst not demur. The lordling 

Eyed the pavilion where softly 

Zephyrus whispered. Widely wandered 
His eyes in delight great. 

Presently all the wealth would be his. 

In place of the mouldering house, a mansion 
Of marble could be built 

For him to live; so he dreamed 

And was pleased with his dreams 


How mad, how bad, O Lord, my Cod! 


‘ Voices wondrous spake and louder grew. 


The pheasants two from the cocoa palm 
Hurried their flight into the house. 
Bush and heath they did ferret 

And with their bills fresh blown fronds 
They did cut and cart away. 

Their constant flight startled 

The mind of the young. man. 


ஆச 
2 


குருவிக்கூடு 


கவ்வி யிழுத்தது, கலவரத்தோடு. 
கண்டதோர்‌ மாளிகை யுட்புறம்‌ காணக்‌ 
கருத்தில்‌ விரும்பினான்‌. கணக்கரும்‌ அவன்‌ பின்‌ 
கைகள்‌ கட்டி நடந்தார்‌--பழைய 
மாளிகைக்‌ கூடம்‌, மற்றதை ஆண்ட 
மன்னவர்‌ படங்கள்‌ மாட்டி யிருந்தன. 
புகையும்‌ ஒட்டடைப்‌ புழுதியும்‌ அந்தத்‌ 
திருவினர்‌ உருவைத்‌ திரையிட்‌ டிருக்கவும்‌ 
அனைத்தையும்‌ கூர்ந்து ஆய்ந்து முடித்தே 
ஆங்கொரு பழைய ஆதனம்‌ தன்னில்‌ 
அமர்ந்தான்‌; அந்தப்‌ போதினில்‌ பழைய 
சிட்டுகள்‌ இரண்டும்‌ சிறகடித்து ஏதோ 


.ூ. சேதிகள்‌ பேசிச்‌ சிரித்தவ்‌ வீட்டின்‌ 


கூடத்து அங்கு கூடி முயன்று 
” கட்டிக்‌ கொண்டிருப்‌ பதையும்‌ 
வாய்‌ பார்த்தான்‌--குருவிகள்‌ பேசின. ஜ்‌ 


விடுவிடு விடுவிடு என்னது அந்தத்‌ 


தென்னையை விட்டுத்‌ தேடித்‌ தேடி 
பாழ்மனை இதற்குள்‌ பதுங்கிட வோநீ 
அழைத்து வந்தாய்‌? அந்தத்‌ தென்னையில்‌ 
ஆபத்‌ தென்ன வந்தது? விடுவிடு, 


- ஆமடி பெண்ணே அதோபார்‌ மூலையில்‌ 
ஆணவத்‌ தோடு அமர்ந்திருக்‌ கின்றான்‌ 
அவன்‌ இனிமேலே அரண்மனை எஜமான்‌ 
வெட்ட வெளியில்‌ வீசிடும்‌ தென்றலில்‌ 
கட்டிய கூட்டைக்‌ கலைத்திடத்‌ திட்டம்‌ 
கருத்தில்‌ வைத்தான்‌-கண்ட துண்டமாய்‌ 
'குடியிருந்‌ தோமே கோணல்‌ தென்னையைத்‌ 
தறித்திடத்‌ தயவு தான்வைத்‌ திட்டான்‌ 
ஆதலால்‌ இந்த ஆபத்து வேளையில்‌ 
அவன்‌ அரண்மனையில்‌ அடக்கமாய்‌ நமது 
கோட்டையைக்‌ கட்டிக்‌ குடியிருந்‌ 

திடுவோம்‌. 


- விடுவிடு சீசீ 
விடுவிடு இந்த 


117 


Dismayed, he desired to watch 

The happennings in the mansion. 

Him followed the countercastor with arms folded; 
It was an ancient hall where hung 

The portraits of the kingly lords 

Who reigned in days of yore 

Soot and cobweb their profiles veiled, 
All these he keenly examined 

And then on an old divan sat. 

The pheasants two winged and chirped 
And laughed in mirth and merry notes, 
Busy the while building a nest, 

This he eyed. The pheasants spake. 


How mad, how bad 
How bad, how sad ! 
[5 it to perch 

In this ruined house 
You did want me 
The cocoa to quit ? 
What perils felt thou 
on the Cocoa there ? 


How mad, how bad ? 


- Yes my dearie 
See, in the corner 
The one that sits 
Filled with pride 
He eftsoons 
Will lord the house 
Out in the open 
[ஐ buxom air 
The nest we built 
He means to strip 
The crooked cocoa 
Our dear abode 
He deigns to chop 
In thousand chips 
So, in his mansion 
In the hour of peril 
We shall build 
A fort to dwell 


- How mad, how bad 
Fiddle-faddle 


118 " சிவாஜி 


சிறுமைக்‌ கோதாம்‌ : vest How bad. how sad ! 
சிந்தை தளர்வது?. 1 கடி பர எட Is it for this 
சிட்டுக்‌ குருவிகள்‌ ்‌ Meanness base 
சிந்தை மகிழ்ந்து { We must sink 
கட்டிய கூட்டைக்‌ And sink so low 
கலைப்பது எண்ணம்‌ The nobly great 
சிறந்தவர்‌ என்றும்‌ Will never unrig 
செய்வதீங்‌ கில்லை. The nest of chits 
அப்படி இருக்க Built in joy. 
அவன்‌ நம்‌ தென்னையை So if he mean 
வெட்டினால்‌ அந்த To cut our cocoa 
வீணணுக்‌ குரிய Must we still 
வீட்டைப்‌ பின்னும்‌ I Wish to dwell 
வீழைவதா வீடுவீடு In the cad’s abode 2 (இ 
How mad, how bad ! ்‌... 
5 ஆமடி கண்ணே - Yes oh! dearie 
அதுவும்‌ சரிதான்‌ Oh yes, dear one ட 
பேறு காலத்தில்‌ A nook of safety | 
பெடையுனை இந்த For you gravid | 
விபத்து வேளையில்‌ Where else is, | 
வேறிடத்‌ தெங்கே So thought J. 
அழைத்துச்‌ செல்வதென்று And lo, the damsel 
ஆலோசித்தேன்‌ Unbars the kitchen door 
அதோ பார்‌ அடுக்களைக்‌ And walks forth. | 
ந கதவு திறந்து 
: அழகியும்‌ வந்தாள்‌. 
ன அ ஆவன்‌ விழிக்கின்றான்‌. = eo Blank he stares. | 
- ஆம்‌ அவள்‌ ஏதோ அறைகின்‌ றுளதை - Yes, She speaks and that ்‌ 
- தாமும்‌ கேட்போம்‌. ௨௨௦ 9௧௦ - We shall listen ooo 606 | 
க ல ஸ்‌ நல்லது விடுவிடு, . - ~~ Let it be so. | 
( தொடரும்‌) (To be continued) | 


இளவேனில்‌ ! 


கொட்டுமழை நீரின்றிக்‌ . வட்டவிழி முத்திறைத்த 
a சபான்வுடன்‌ வழியெல்லாம்‌ காமலர்கள்‌ 


"டிமகள்‌ தைவரவும்‌ நட்டமிட மாமயில்கள்‌ 
ள்‌ டும்பனிதா னோய்ந்திட்வும்‌ நடைபயிலும்‌ சோலையிலே 
பொட்டைவய லறுவடைப்பின்‌ . பட்டமரம்‌ பூச்சொரியப்‌ 
பொங்குமுளத்‌ தாபத்தால்‌ ன தோட பாவையிளம்‌ பூங்குயிலி 
ச » ° . ஓ ° க 
Q யிர்ப்பு நெக்குவிட கொட்டுமிசை கொப்பளித்து 
ட பொன்வசந்தை கூவிடுமோர்‌ இளவேனில்‌! 


்‌ mnt sat தத்‌ BAF ODA UN 
prt, 8052, dat: மயல்‌ 


கழ்‌ யெற்றவாகள. 
_ உமசரணை வீருந்துகளுக்கு உற்றபணீயாளர்கள்‌ 


7 தலைசைநீலையயு தீருச்சீராப்பள்ளி. ஆ 


"களைகள்‌: சென்னை,மதுரை, கில்‌ சலம்‌, கோவை,குப்தை காரைக்குடி கடலூர்‌ 


Shivaji. March - 1969 Regd No. M. 3398 


ஸல்‌ 


அமுத வாக்கு 4 


சக்தி தொழிலே அனைத்துமெனிற்‌ 
சார்ந்த நமக்குச்‌ சஞ்சலமேன்‌ ? 
வித்தைக்‌ கீிறைவா! கணநாதா! 
மேன்மைத்‌ தொழிலிற்‌ பணியெனையே! -. 


வகைல ல வ வலவ ல 


த பல ந்ஷ்லுஹ்‌। 


வ ஆத்த தய அபத ஆயுற டது இழ ன்‌ கல்ல வல்ல ல்ல ல 
Edited and ந்து by its owner Sri Triloka Sitaram & Printed by him at his Shivaji News Printers, 
2-A, Fort Station Road, Trichy=2. Annual Subscription Rs. 10 


